மகால் 
. 


AHAL 

பரசுவதி 
VAVS 
.தஞ்சாவூர் : 


கற்றனைத்துஊறும்அறியா 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியிட்டு எண் : 


432 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபதாம் தொகுப்பு 
( மருத்துவப் பகுதி ) 


सरस्वती 


महालयः 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2001 


விலை : 


ரூ .100.00 


SUBVS 
.தஞ்சாவூர் :noli 

கற்றனைத்து 
ஊறும்அறிவு 
தஞ்சை சரசுவதி மகால் வெளியிட்டு எண் : 432 

இருபதாம் தொகுப்பு 
( மருத்துவப் பகுதி ) 
சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் 

தமிழாசிரியர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் தஞ்சாவூர் 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


மகால் 
. 


தாட்சரசுவடு 


सरस्वती 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2001 


விலை : ரூ .100.00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


! தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் : 20 - வது தொகுப்பு ) 


பதிப்பாசிரியர் 


: புலவர் வீ . சொக்கலிங்கம் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


: -432 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


! மே 2001 


தாள் 


: 11.2 கி.கி. தமிழ்நாடு 


நூல் அளவு 


: 34X48 செ.மீ. 


பக்கங்கள் 


: 208 


படிகள் 


: 250 


எழுத்து 


: 10 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ வேலன் பிரஸ் , 
132. செ பி . கோவில் தெரு 
சிதம்பரம் 


புத்தகக்கட்டு 


: அட்டைக் கட்டு 


பொருள் 


: மருத்துவச் சுவடிகளின் விளக்க அட்டவணை 


விலை 


1 ரூ . 100 / 


வெளியீட்டாளர் முகவுரை 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 20 - ஆம் தொகுப்பு 


( மருத்துவப் பகுதி ) 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகம் பன்மொழிச் சுவடிகளின் 
கருவூலமாகும் . இந்நூலகச் சுவடிகள் பதிப்பிக்கப்பெற்று நூல்களாக 
வெளியிடப்பெற்றுப் பல்லோராலும் பயன்படுத்தப்பெற்று வருகின்றன . 
சுவடிகளை ஆராய விரும்புவோர்க்கு வாய்ப்பாக நூலகச் சுவடிகள் 
குறித்த விளக்க அட்டவணைகளும் இலக்கியம் , மருத்துவம் எனும் 
இரு பகுப்புகளில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன . 


அவ்வரிசையில் ‘ தமிழ்ச்சுவடிகளின் விளக்க அட்டவணை 
இருபதாம் தொகுதி இப்போழுது வெளியிடப்படுகிறது . இத்தொகுதி 
மருத்துவச் சுவடிகளுக்கான அட்டவணைத் தொகுதியாகும் . 


த்தொகுதியை உருவாக்கி அளித்துள்ள பதிப்பாசிரியர் இந் 
நூலக முன்னாள் தமிழ்ப் பண்டிதர் புலவர் வீ . சொக்கலிங்கம் 
அவர்களாவார் . அவருக்கு என் நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


இந்நூல் வெளியீட்டுக்குத் தேவையான நிதியுதவியை நல்கியுள்ள 
நடுவண் அரசுக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகின்றேன் . 


தொகுதி நன்முறையில் வெளிவர ஆவன செய்துள்ள நூலக 
நிருவாக அலுவலர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , வெளியீட்டு 
மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் , துணை நின்ற 

, ஏனை 
யோர்க்கும் , நூலை அச்சிட்ட சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் 
என் வாழ்த்துகள் ! 


சுவடியியல் ஆர்வலர்களுக்கும் , ஆய்வாளர்களுக்கும் , அறிஞர்களுக் 
கும் இந்நூல் நல்ல 

நல்ல கருவி 

கருவி நூலாகி வரவேற்புப்பெறும் என்பதில் 
ஐயமில்ைைட 


தஞ்சாவூர் 


10-12-2001 


சி . கோசலராமன் , இ . ஆ . ப 

. 
மாவட்ட ஆட்சித் தலைவர் , 

மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


பதிப்பாசிரியர் முகவுரை 


" மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது 
அற்றது போற்றி உணின் ” 


என்பது வள்ளுவம் . இது , வருமுன் காத்தலைக் குறிக்கிறது . அப்படிக் 
காவாதார் , நோய்வாய்ப்பட்டு , அதற்கு மருந்து தேடிப் பெற்று , குணம் 
பெறுவர் . 


இத்தகைய மாந்தர் , தம் நல்வாழ்வு குறித்து , நம் முன்னோர்கள் 
மானுடம் மற்றும் மாடு , குதிரை , யானை முதலான விலங்குகட்கும் 
நோய் நாடி , நோய் முதல் நாடி , அது தணிக்கும் மருந்து தேடி , 
அது நன்மை செய்யும் வகையறிந்து , தொகைப்படுத்திக் கையாண்ட 
தோடு , எதிர் காலத்தவரும் நோயற்ற வாழ்வில் நீடு வாழ , அவற்றை 
ஏட்டுச் சுவடிகளாக்கித் தந்தனர் . 


அவ்வாறான ஏட்டுச் சுவடிகள் , தாமே மருத்துவர்கள் போல் , 
தஞ்சை அரண்மனை 

அரண்மனை தன்வந்திரி மகாலிலிருந்து செயல்பட்டுப் பின் 
சரசுவதி மகாலில் இடம் பெற்றுள்ளன . மதிப்பிற்குரிய நன்கொடை 
யாளர்கள் தந்த மருத்துவச் சுவடிகளும் இடம் பெற்றுள்ளன . 


அவைகளின் விவர அட்டவணைத் தொகுப்புகள் : 
3. 4 , 5 , 8 , 9 , 11 , 12 , 13 , 14 , 15 , 17 , 18 , 19 ஆகிய தொகுதிகளாக 
வெளிவந்துள்ளன . மற்றவை இலக்கியம் . தற்போது 

தற்போது இந்த 20 - வது 
தொகுதி வெளிவருகின்றது . 


தில் , சுவடி எண்கள் 1451-1520 வரை விளக்க அட்டவணை 
தயாரிக்கப்பட்டு , வெளிவருகிறது . பொருளடக்க அகர வரிசையும் 
இடம் பெற்றுள்ளது . 


இத்தொகுதியினைப் பதிப்பிக்க அனுமதி யளித்த , தஞ்சை சரசுவதி 
மகால் நூலக இயக்குநர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கட்கும் , 
நூலக நிருவாக அலுவலர் சாமி . சிவஞானம் அவர்கட்கும் , பதிப்பு 
மேலாளர் அ . பஞ்சநாதன் அவர்கட்கும் 

நன்றியினைத் 
தெரிவித்துக் கொள்கிறேன் . 


எனது 


இதனைப் பதிப்பிக்கத் தேவையான நிதியுதவியளித்த 
நடுவணரசுக்கும் , நன் முறையில் 

அச்சேற்றித் தந்த , 

சிதம்பரம் , 
ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் எனது நன்றி உரித்தாகிறது 


இவ் வட்டவணையினைப் பயன்படுத்தி , அந்தந்த சுவடிகள் வழி 
அதில் கூறப்பட்டுள்ள மருந்து முறைகளைக் கையாண்டு , மக்கள் நல்ல 
பலன் பெறுவார்களாக . 


இதில் காணும் குற்றம் நீக்கி குணங்கொண்டு வா சித்தல் கற்றறிந்த 
மாந்தர் கடன் . 


இங்ஙனம் 


தஞ்சாவூர் 
19- 1-2001 


புலவர் . வீ . சொக்கலிங்கம் 
சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் 

சரசுவதி மகால் 


வைத்தியச் சுவடிகளின் அகரவரிசைப் பட்டியல் 


அ 


- 


--- 


125 


147 


17 


||| 


47 


38 


அகத்திய மாமுனிவர் அருளிச்செய்த அபிராமி மெய்ஞ்ஞான 

நாடிச் சுருக்கம் 
அகத்தியர் - 16 
அகத்தியர் - 80 
அகத்தியர் - 205 - க்குச் சுருக்கம் - 21 
அகத்தியர் - 205 - பற்பமுறை 
அகத்தியர் 1200 - க்குச் சுருக்கம் - 100 
அகத்தியர் - 1500 
அகத்தியர் எணூற்றுத் திரட்டு 
அகத்தியர் ஏகமூலி சூத்திரம் 100 
அகத்தியர் கல் நண்டு சூத்திரம் - 16 
அகத்தியர் கும்மி பாடல் 
அகத்தியர் குருநாடி 
அகத்தியர் குழம்பு 
அகத்தியர் குழம்பு 


- 


184 


121 


30 


-- 


84 


- 


161 


--- 


156 


32 


55 


சாலம் 2 - ங் காண்டம் 


-- 


129 


81 


3 


27 


28 


87 


76 


சிந்தாமணி 
சுருக்கம் - 16 
சூத்திரம் - 11 
சூத்திரம் - 16 
சௌமிய சாகரம் - 1200 

நரசிங்க லேகியம் - 16 
அகத்தியர் பாடல் - 1 
அகத்தியர் பாடல் - 2 

பாடல் - 3 
பாடல் - 4 
பாடல் - 5 
பாடல் - 6 
பாடல் - 7 


18 


- 


19 


20 


21 


22 


23 


- 
- 


24 


វ 


25 


16 


26 


188 


||| 


29 


127 


-- 


94 
115. 142 

79 


16 


III 


177 


8 


அகத்தியர் பாடல் - 8 
அகத்தியர் பாடல் - 9 
அகத்தியர் பாடல் - 10 
அகத்தியர் பாடல் பலதிரட்டு வாகடம் 
அகத்தியர் முப்பு - 50 
அகத்தியர் ரசவாதம் ஆயிரத்து இருநூறு 
அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 

வகாரம் 120 
வாகடம் 

வெடியுப்புச் செயநீர் - 16 
அகத்தியர் வைத்திய சாத்திரம் - 1500 
அகத்தியர் வைத்திய சிந்தாமணி - 543 
அகத்தியர் வைத்திய பூரணசூத்திரம் - 8 

வைத்தியம் 
வைத்தியம் - 50 
வைத்தியம் - 300 
வைத்தியம் - 1500 

வைத்தியம் 205 - சூத்திரம் 
அகத்தியர் வைத்தியம் நீலகண்டம் - 50 
அடுக்கு நிலை போதகம் 
அதீத வாக்கியம் - சுந்தரானந்தர் 
அபிராமி மொய்ஞ்ஞான நாடிச் சுருக்கம் 
அப்பு சாயபு வைத்தியம் 
அமுர்தாதி 


69 


162 


92 


44 


149 


157 


145 


153 


97 


112 


- 


172 , 181 


190 


அ . 


ஆயுர்வேத வைத்தியம் 


= 


39 


இ 


108 


|| 


இராமதேவர் - 216 
இராமதேவர் - 500 
இராமதேவர் அஷ்டகர்மம் 
இராமதேவர் கருக்கிடை சூத்திரம் - 500 


140 


109 


138 


iiil 


இராமதேவர் சூத்திரம் - 10 
இராமதேவர் சூத்திரம் - 50 
இராமதேவர் பட்சணி 
இராமதேவர் வைத்தியம் - 81 


12 
102 
100 
136 


- 
- 


133 


கபாலரோகம் 


41 


71 , 80 


கருவூரார் சூத்திரம் 
கருவூரார் பலதிரட்டு 
கருவூரார் பாடல் - 32 
கவுசிக முனிவர் அருளிச் செய்தகருத்த குழம்பு 


14 


153 


--- 


82 


164 


குணபாடம் 
குணவாகடம் 
குதிரை வாகடம் 
குதிரை வாகடம் 
குதிரை வைத்தியம் 
கும்பமுனி பாடல் வைத்தியம் - 200 


- 


165 


-- 


166 


- 


63 


- 


99 


கெருட பஞ்சாட்சரம் 


கொ 


118 


கொங்கண நாயனார் அருளிச் செய்த நடுக்காண்ட சூத்திரம் - 53 
கொங்கண நாயனார் சூத்திரம் கடைக்காண்டம் தீட்சாவிதி 
கொங்கணர் கடைக்காண்டம் 

500 


117 


1 


பக 


150 


கள 


| 


கௌசிக முனி குழம்பு 


68 


சத்தியாருடம் 


* 


47 , 88 


i 


97 


|| 


103 


43 


சுந்தரானந்தர் அதீத வாக்கியம் 
சுந்தரானந்தர் சூத்திரம் 
சுப்பிரமணிய சுவாமி சுத்த சைதன்னியம் 2 --வது: 
சுப்பிரமணிய சுவாமி சுத்த ஞானம் 
சுர சாத்திரம் 
சுர நூல் மரணகண்டிகை 


42. 


78 


|| 


56 


39 


34 


சூதமுனி நாடி 
சூலை சாத்திரம் 
சூலை நிதானம் 


|| 


132 


134 


சோ 


சோதிட ரத்னாவலி 


- 


4 


சௌ 


சௌமிய சாகரம் 


- 


189 


170 


11 


தசாங்கம் முதலியன செய்முறை 
தன்வந்திரி சாத்திரம் 
தன்வந்திரி சிந்தாமணி - 1100 
தன்வந்திரி பகவான் வாகடம் நாடிக் றிப்பு குணவாகடம் 
தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி.- 41 


| 
| 
| 
| 
| 


6 


6 


67 


தி 


--- 


187 


93 . 


திருநடன சூத்திரம் 
திருநடன சூத்திரம் - 48 
திருமூல சுவாமிகள் தண்டகம் 
திருவிடைமருதூர் அரண்மனை பிள்ளைகட்கு உரைமருந்து 


130 


-- 


173 


தா 


தூத லட்சணம் 


-- 


15 


தெ 


144 


|I 


191 


தெட்சிணாமூர்த்தி அருளிச் செய்த சூத்திரம் சுருக்கம் - 60 
தெட்சிணாமூர்த்தி நாலுகாண்டம் 
தெட்சிணாமூர்த்தி பற்பம் - 205 
தெட்சிணாமூர்த்தி வைத்தியம் - 80 


91 


09 


59 


தேரையர் - 100 
தேவியா ரூடம் - சத்தியாரூடம் 


47 


ந 


57 


--- 


நயன சூட்சம் 


நா 


6 


நாடிக்குறிப்பு குணவாகடம் 
நாடிச் சுருக்கம் 


112 


65 


நாடி வாகடம் 


நோ 


135 


--- 


நோயின் லட்சணம் 


ப 


- 


61 


தினெண்பேர்கள் பாடலில் கைகண்டது 
பல்லி விழும் பலன் 


--- 


167 


பால வாகடம் 


- 


10 


பி 


- 


13 


--- 


பிரம்ம முனி சூத்திரம் - 385 
பிமம்மமுனி வைத்தியம் - 700 
பிரம்மமுனி வைத்தியம் சூத்திரம் - 300 


72 


--- 


178 


பிள்ளைப் பிணி 


122 


vi 


புலிப்பாணி - 500 


- 


85 


ப 


பெண்கள் வைத்தியம் 


--- 


126 


போ 


--- 


119 


போக நாயனார் அருளிச் செய்த ரெண்டாங் காண்டம் 
போதேரிஷி பாடல் சூத்திரம் - 100 


144 


--- 


74 


139 


| 


பிச்சமுனி - 20 
மச்சமுனியார் திருமந்திரம் - 800 
பணி மந்திர ஒளஷதங்கள் 
மவுன பரதேசி சொன்ன வாக்கியம் 
மனனி விவேகம் 


-- 


38 


--- 


106 


-- 


111 


- 


174 , 175 


மாந்திரீகம் 
மாட்டு வாகடம் 


96 


மெ 


மெய்ஞ்ஞான நாடிச் சுருக்கம் 


- 


112 


யாகோபு வைத்தியம் முதலியன 


- 


33 


ரசவாதம் - 1200 


--- 


127 


ரெத்தினச் சுருக்கம் 


-- 


2 


VIL 


ரோ 


73 


ரோமரிஷி 

16 
ரோமரிஷி பாடல் - 50 


75 


வா 


120 


வாசமுனி சூத்திரம் - 71 
வாசுதேவ என்று வழங்குகிற மனனி விவேக சாரம் 


| 
| 


111 


வை 


வ 


--- 


110 


104 


49 


155 


வைத்திய அகராதி 
வைத்திய அட்டவணை 
வைத்தியக் கும்மி 
வைத்தியக் கும்மி 
வைத்திய சதகம் 
வைத்திய சாத்திரம் அட்டவணை 
வைத்திய சாரம் 
வைத்தியத் திரட்டு 


||||| 


141 


86 


1 


2 , 3 , 5 , 9 , 35 , 37 , 


40. 44 , 45 , 46 , 50 , 
55 , 58 , 60 , 64 , 66 , 
70,77 , 83 , 93 , 95 . 
101 , 107 , 113 , 114 , 
124 , 131 , 148 , 151 , 

152 , 159 , 160 , 163 . 
171 , 174. 176,179 , 180 , 

182 , 183 , 185 , 186 . 


105 


36 


வைத்திய நிகண்டு அகராதி 
வைத்திய நூல் 
வைத்தியம் - 360 
வைத்தியம் பலதிரட்டு அட்டவணை 


|||| 


94 


53 


viii 


இதிலடங்கியுள்ள இலக்கியச் சுவடிகள் 


-- 


50 


168 


சிறுத்தொண்டர் கும்மி 
சோழராசா விலாசம் 
பஞ்சாங்கம் 
மூர்த்தி லட்சணம் 


51 , 169 


52 


எமது வெளியீடுகள் சில 

மருத்துவ நூல்கள் 


ரூ . 


பை . 


அகத்தியர் 100 


30 . 


00 


52 


00 


20 


00 


அகத்தியர் அட்டவணை வாகடம் 
அக்கால சித்த வைத்திய பல முறைகள் 
ஆனந்த கந்தம் (ரசவாத நூல் ) 
போகர் நிகண்டு அட்டவணை 


100 


00 


18 - 00 


20 


00 


தன்வந்திரி ஏரண்டத் தைலம் 
சித்த மருத்துவ ஆய்வுக் கோவை 


125 


- 00 


எண்ணெய் வாகடம் 


40 


00 


கர்ப்பிணி . பாலரோக சிகிட்சை 


45 


50 


00 


ஜ்வரரோக சிகிட்சை 
மச்சமுனி நாயனார் 800 


21 


- 00 


நயனரோக சிகிட்சை 


70 


00 


11 


பஞ்சகாவிய நிகண்டு 


150 - 100 


சௌமிய சாகரம் 


170 - ல 


குழந்தை பராமரிப்பு 
4448 வியாதிகள் ஒரு விளக்கம் 


150 - 60 


பாண்டு காமாலை சிகிட்சை 


30 


100 


60 


- 


00 


பித்தரோக சிகிட்சை 
பேதி அதிகார சிகிட்சை 
பலதிரட்டு வைத்தியம் 
இராமதேவர் சூத்திரம் 
க்ஷய , உளமாந்தை சிகிட்சை 


50 


10 


75 


00 


18 - 00 


அக்கால சித்தவைத்திய அனுபவ முறைகள் 40 

00 
சுவாச காச சிகிட்சை 

25 - 00 
சூலை , குட்ட , மூலரோக சிகிட்சை 80 - 00 


சித்த மருத்துவச் சுடர் 


200 


00 


தேரர்நீர்குறி சோதனை 


வைத்திய ரத்னாவளி 


வைத்தியத்திரட்டு 
வாதரோக சிகிட்சை 


10 - 00 
160 - 00 
40 - 00 
60 - 00 
150 - 00 


நாடி வாகடம் 


வரலாற்று நூல்கள் 


தஞ்சை நாயக்கர் வரலாறு 


205 - 00 


நீதி நூல்கள் 
நீதி சதகம் 
தருமநெறி நீதிகள் 


12 - 00 
8 - 00 


சோதிட நூல்கள் 


வராகர் ஓரா சாத்திரம் 


சினேந்திரமாலை 


150 - 00 
65 - 00 
150 - 00 


பூர்வ பாராசர்யம் 


காலப்பிரகாசிகை 


80 - 00 


ஜாதக அலங்காரம் 


160 - 00 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகம் 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபதாம் தொகுப்பு 
மருத்துவப் பகுதி 


* * * 


வரிசை எண் 2715 


சுவடி எண் : 1451 - a 


வைத்திய சாரம் 


250 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 

அளவு : 181X31 செ மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்று முளது எழுத்து தமிழ் 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சொல்லும் வயித்திய சார 
சூட்சும நூல் முப்பத் தாறா 
அல்லும் பகலும் அறிவுரை- நல்ல 
குணபதியாம் பூரணத்திற் கூடியே வாழும் 
கணபதியின் பாதமலர் காப்பு . 


முடிவு : 


அவனிதனிற் பண்டிதரா யறியச் சொல்வா 
ரன்னமிலாப் பொறியடக்கும் பெரியோர்க்கன்றி 

யெய்தாது யாவருக்கும் யியம்புங் காலே ! 


- 36 


காலம் : 


இல்லை 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , துஷ்டர்களுக்கும் மூன்றுஞ் சொல்லக் கூடாது , அறியாமல் வைத்தியஞ் 
செய்பவர்கட்கு நரகம் வரும் , கருதரிக்கும் விதம் முதலான பல தலைப்புகள் உள்ளன , 


வரிசை எண் : 


2716 


சுவடி எண் : 


1451 - b 


ரெத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 103 

கி , எண்ணிக்கை : 2000 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது 


அளவு : 18 } x 31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 249 / D439 போன்றது . 


* * * 


வரிசை எண் ; 2717 


சுவடி எண் : 


1451 - C 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 16 ( 104-119 ) 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 

மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 300 
ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 181x31 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


லிங்கக்கட்டு 


துரிசி , வீரம் , பூரம் வெண்காரம் கெந்தகம் 
வகைக்கு பணவிடை -1 உமிணீர் விட்டரைத்து 
லிங்க கட்டி விராகனிடை -21 


ப 


20 - வது தொகுப்பு 


முடிவு : 


சட்டிமேல் மூடி சீலைமண் செய்து 
அடுப்பில்வைத்து எரிக்கவும் 
பங்கம் ரசம் வரும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , லிங்க மெழுகு , செய்யும் விபரம் , ரசபற்பம் . வெடியுப்புச் சுன்னம் முதலியன 


உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2718 


சுவடி எண் : 145 : -d 


அகத்தியர் சுருக்கம் - 16 


ஏடுகள் : 33 ( 120-123 ) 
பக்கத்திற்கு : 

7-8 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 80 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 81X31 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 254 - b / D.454 போன்றது . 


*** 


1451 - e 


வரிசை எண் : 2719 


சுவடி எண் : 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் 1100 

கி . எண்ணிக்கை : 2000 
பக்கத்திற்கு : 8-12 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 181,31 செமீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


4 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


கண்டா அவிழ்தம் 


தங்கமுத்தொடு வெள்ளி திப்பிலி 

தருகிராம்பொடு மதுரமும் 
தாவுகநகம் வாளுமே சிவதவ மணிந்திடும் 

மணிகளும் 


முடிவு : 


கைகாலெரிச்சல் வெட்டை 
மேல் கண்ட ரோகம் இன்னமும் 
அநேக ரோகம் தீரும் 
ரெத்த விர்த்தியுண்டாகும் 
பசிதீனமாகும் . பெலனுண்டாம் 
கைகண்டது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இப்பகுதி மிகமிக சல்லடைக் கண்ணாக உள்ளது இதில் பொளவைக்கு மருந்து , 
வயத்துளவு கு லேகியம் , குஷ்டத்துக்கு மருந்து , மேகவாயுவுக்கு , சின்னவல்லாதிரி , 
கட்டுவாதி மாத்திரை , முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2720 


சுவடி எண் : 1452 - a 


சோதிட ரத்னாவலி 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 35x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெண்டாமரைக் கோவில் மேவினாள் 

பொற்பாதம் 
பொருளனைத்தும் சோராதென்னாவிடத்தே 

நிற்க நவில் . 


5 


20 - வது தொகுப்பு 


முடிவு : 


புதன் - 1 , வியாழன் - 2 , வெள்ளி - 7. சனி - 3 , 
பாம்புக்குக் கதிர் - 2 என்பது 
இந்தக் கதிர்கள் தந்தா மாட்சியிலித்தனையு 
முச்சத்தில் ஒன்றேற்றம் பெறுவர் - 24 
ஏற்றிய வரட்சியுள் ளன்னிலைபாகுவ ரிக்க 


காலம் ! 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தரிக்கால் அறிதல் முதலான செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


*** 


வரிசை எண் : 2721 


சுவடி எண் : 


1452-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 190 கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 35x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் ; 


வாதநிதானம் 


வெண்பாவைப் பண்பாவை வேரியயன் 

நாரைமயில் 
கண்பாவை போலவென் கண்பாவை 
நண்பர்க்கு மாலயனுஞ் சங்கரனும் வாழ்த்தியிடப் 
புனடரிகவாலையத்தின் வாழுமனம் . 


முடிவு : 


பரிவேட லட்சணம் 


முரண்டா மருக்கன் பரிவேடம் 

முதச்சாமத்தில் மழை வெள்ளம் 
மிரண்டாஞ்சாமம் பரிவேடம் 

மினியவுயிர்கள் மிகத் தழைக்குந் 


6 


தமிழச் கவடிகளில் 


திரண்டாதசிக்கும் பூமியெல்லாஞ் 

சென்னீரிளகப் பெருகிட்டும் 
பரண்டே விழுங்காண் பயிரனைத்தும் 

நாலாஞ் சாமத்தில் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , உத்தமாக்கினி மாத்திரம் , அமுதசாகரப் பிரையோகம் , கலிக்கம் , தோஷா 
அமுர் தம் சுவாசகாசத்துக்கு . வாதசிர கிஷாயம் உதரசூலைக்கு , வாயூரலுக்கு முதலான 
பல அரிய , தலைப்புகள் உள்ளன , 


* 


வரிசை எண் : 2722 


சுவடி எண் : 


1453 . 


தன்வந்திரி பகவான் வாகடம் , நாடிக்குறிப்பு குணபாடம் 


ஏடுகள் : 250 

கி . எண்ணிக்கை : 7500 
பக்கத்திற்கு : 4-8 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி 
நிலைமை : மிக யிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 27x21 செ.மீ. 

மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


பொருள் : 


குறிப்பு : 


படித்தறிவது கடினம் சல்லடைக் கண்ணாக உள்ளது . 


வரிசை எண் : 2723 


சுவடி எண் : 1454 


தன்வந்திரி சிந்தாமணி 


1100 


ஏடுகள் : 189 

கி . எண்ணிக்கை : 5000 அளவு : 27x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


20 - வது தொகுப்பு 


7 


தொடக்கம் : 


திரைகட லுலகி லுள்ள 

ஜெனங்களுக் கிடரில் லாமல் 
உரைமரைப் புகலு மீசன் 

உமைதனக் குபதே சித்த 
விரைதமிழ் வடனூ லுள்ள 

விருத்தியும் பலனுந் தோய்ந்து 
வரைகவி யதனாற் செய்த 

வாகடம் விளம்பு வோமே ! 


-- 1 


முடிவு : 


சகாயா சுவாசத்துக்கு 


மிளகு சுக்கு திப்பிலியும் 

மேவுங் கீழிக்காய் நெல்லியுடன் 
பழகுஞ் சீரிய தேக்குடனே 

பகருங் கண்டங் காலியிவை 
அழகுபிறவே யினயோ ரொன்று 

ஆன களஞ்சி தான் கொண்டு 
யிளகுந் தண்ணீ ரிருநாழி 

யிட்டே காச்சிக் கொள்வீரே ! 


1061 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 12 மாதங்களில் மூன்று நாடி பார்க்க , வாத நாடி குணம் , 

பிரமிய வாதத் 
துக்கு யெண்ணெய் , கெண்டைக்கால் வா தகுணம் , நீராமை குணம் , 

கண்ணுக்கு 
மாத்திரை , நவரெத்தின சூரணம் , நடுக்குவாத சன்னி குணம் , குஷ்டம் கரப்பானுக்கு 
எண்ணெய் , நீரழிவின் குணம் , பசுவின் வெண்ணை குணம் , மந்தாகிளி வாயு குணம் 
கெந்தகம் பவுத்திரம் , யோனி பவுத்திரம் முதலான சிறந்த தலைப்புகள் உள்ளன ; 


* 


8 


தமிழ்ச் சுவடிகன் 


வரிசை எண் : 2724 


சுவடி எண் : 


1454-5 


அகத்தியர் வைத்திய சிந்தாமணி 


543 


ஏடுகள் : 114 ( 190-303 ) கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 27x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருவாக்குஞ் செய்கருமம் ....... தம்கை 


விருத்தம் 


திருத்திய கையில் மேவும் 

சிவனுமைக் குரைத்த யின்னூல் 
கருத்தமிழ் உளம கிழ்ந்து 

கனிந்தடி வணங்கி யேத்தி 
அருந்தமி ழால்ப டுத்தி 

அவனியி லருளிச் செய்த 
மருந்தினைத் திரட்டிச் சிந்தா 

மணியென விளம்ப லுற்றார் 


- 1 


முடிவு : 


திரியென்ன பூவரசும் வெள்ளறுக்கின் வேருந் 

திரமான மலைதாங்கி கஸ்தூரி மஞ்சள் 
ளூரியென்ன சிறுநாகம் வெடியுப்புப் புழுகு 

முத்தமனே புகையிலைச்சார் விட்டு ஆட்டி 
தி.ரியென்ன சிலையிலே பிரட்டிக் கொண்டு 

திரமா யணல்க்கொளுத்தி னாசிக் கேத்து 
பரியென்ன பீனிசமும் புழுவுங் கூட 

பாலகனே தீர்ந்துவிடும் கபாலங் கேளே ! 


341 


காலம் : 


இல்லை 


20 - வது தொகுப்பு 


9 


குறிப்பு : 


இதில் , இரத சுத்தி , கெவுரி வெள்ளைப் பாஷாண சுத்தி , அயம் , லிங்கம் , தாம்புர 
பற்பம் , நவலோக செந்தூரம் , பூபதி மாத்திரை , திரிலோ , சிந்தாமணி , வாதராச்சிதன் , 
கோடாசூளி மாத்திரை , கண்ணுக்குப் பச்சைத் தாம்புராதி உருண்டை , நஞ்சுதின்னத் 
துக்கு மாத்து முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2725 


1455 


சுவடி எண் : 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 180 கி , எண்ணிக்கை : 3500 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு ! 14x3 , செமீ 

பொருள் : வைத்தியம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


காணப்பா சேதியொன்று சொல்லக் கேளு 

கங்கையொரு பாத்திரத்தில் விட்டுக் கொண்டு 
பூணப்பா மங்கென்ற ( கவசம் ) கூட்டி 

( பற்களாகக் ) கடிகைரெண்டு பூணப் பாரு 
போணப்பா மண்டலத்தில் முகங்கா ணாது 

சுகமாக பதினாறு மாதம் பார்த்தால் 
பேணப்பா சலமெல்லாம் சாய்கை யில்லை 

பிலத்துதடா காயத்தை யொளிபா யாதே ! 


- 1 


முடிவு : 


கழஞ்சிரண்டு வெடுத்து மைபோல் பணவிடையத் தேனில் 

கருப்புட்டி சக்கரையா வெண்ணெய் பொரிமாவில் 
சலந்திரண்டு வோடிவிடும் மறைப்பாகச் சூலை 

சாருமே குட்டமுடன் சார்ந்த மேகம் 
வளைச்சவில்போல் கூன்முடக்கு வயித்துவலி குன்மம் 

வாதமென்ன விஷ நீரால் தடிப்புற்று விரியும் 
வினைஞ்சுவந்த நோய் தீர்க்கும் விரிவு மெத்த வுண்டு 

விளையணுகும் வைத்தியர்க்கு விதித்ததிந்த நூலே ! 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


வண்டுகடி , 


இதில் லிங்கக் கட்டு , கருவங்கச் கன்னம் , மேகத்துக்கு பருந்து , பரங்கி செந்தூரம் , 
ரச செந்தூரம் , 

அறக்கடி , மேகக்கடி யிதுகளுக்கு 

போடப் 
பட்டசுடல் தயிலம் , வேதைக்கு லிங்கமெழுகு , பேய்க் கொம்மட்டிக்காய் குழம்பு , தேவ 
முனி அருளிச் செய்த ஆறாதார சரக்கு திராவகம் , மேக எண்ணெய் முதலான பல 
தலைப்புகள் உள்ளன . 


** 


வரிசை எண் 


. 


2726 


சுவடி எண் ; 1456 - a 


பால வாகடம் 


ஏடுகள் : 29 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 30x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அருள் பெருகு மாதி சத்தி 

அம்மையா ளடியை வாழ்த்தி 
கருவினில் மைந்து தித்த 

கண்டவர் நன்னூல் நாடி 
வரும் பிணி சங்கை நாடி 

சாந்திமருந் தெண்ணை குருநோய்மூலி 
தெரிந்த நூற் றன்பது தீதுவாம் 

செப்பினோம் வாவி நூலே ! 


காப்பு 


அகஸ்த்தியர் பாதம் காப்பு 


முடிவு : 


யெத்திர மணிமுறை குருவருளும் 

யிசைந்த சத்தியந் தெய்வ பக்தி 


20 - வது தொகுப்பு 


11 


தன 


சுந்திர முகமலர் சாந்த குணம் 

தாரமே பிரதாரம் யிந்தன 
வந்திடு மவர்க்கு மிக்க 

வருனோய் தீரும் மருந்துசித்தி 
நந்தி யுரையால் தன்மந்திரி 

நவின்ற பாலவாகட நூல் முற்றே ! 


- 15 


பாலவாகடம் எழுதி முடிந்து முற்றும் 


காலம் : 


ருத்ரோத்காரி வருஷம் தை மாதம் 7 - ந் தேதியில் எழுதி முடிந்தது 

குருசாமி , துணையாக வேணும் , 
டி குருசாமியே கெதி . 
ஹரி ஓம் . 


குறிப்பு : 


இதில் , எண்ணெய் புகட்டும் விதம் , நல்ல எண்ணெய் பக்குவம் , தோஷவிபரம் 
தோஷத்துக்கும் கிரகத்துக்கும் புகை . முலைப்பால் குறி , குழந்தைக்குறோகம் சுத்து . 
பத்திக்கி ஆதாரம் முதலியன உள்ளன , முன் ஏட்டுப்பகுதி மிக மிகச் சிதைந்து ஒடியும் 
நிலையில் உள்ளது . 


* 


வரிசை எண் : 2727 


சுவடி எண் : 


1456b 


தன்வந்திரி சாத்திரம் 


ஏடுகள் : 28 ( 30-57 ) 
பக்கத்திற்கு : 7 8 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 1000 
ஆசிரியர் : தன்வந்திரி 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 30x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


நாடிபரீச்சை 


கண்ணொடு பேச்சு தானும் 

காரியமா மெட்டுவகைப் பரிச்சை 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


தண்ணீ லாத்தினேன் அவையிலும் 

அளகுணங்க ளெல்லாம் அசாத்திய 


முடிவு 


சிக்கான பதினஞ்சு சூலை தன்னில் 

சிரப்பான குணாகுணத்தின் செயலைச் சொன்னேன் 
அக்கான அசஉத்தியமாம் சூலை யாறு 

ஆகாத குணங்கண்ட முதிர சூலை 
உக்கான உதாரசூலை சேற்றுமம் 

உறுதிகுணம் சூலையொடு ஆம சூலை 
நிக்கான நிம்ப சூலை ... 


- 140 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வாதபித்த சிலேட்டுமம் இருக்குமிடம் , தெளிவாய் நாடி பார்க்குங்காலம் 
நாடி தெரியாத பெயர்கள் , வாத சுரகுணம் , பித்த சுரகுணம் , தோஷசுரம் , காசசுரம் , 
அஷ்ட குன்மம் வாயுவு குணம் , வாத குணம் , அமசூலை , உதாரசூலை , குன்மசூலை , 
பக்கசூலை , கெற்பசூலை . தூரசீலை முதலியன உள்ளன , 


வரிசை எண் : 27.8 


சுவடி எண் : 1456 - c 


இராமதேவர் சூத்திரம் - 10 


ஏடுகள் : 4 ( 59-62 ) 
பக்கத்திற்கு : 

6-7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : இராமதேவர் 
முழுமை : முற்று முனது 


அளவு : 30x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


காணப்பா யேரியிலே விளைந்த பிண்டம் 

கடிதான மாங்கிஷத்தோ டெடுத்து வந்து 
பூணப்பா பொரிக்காரம் பொரித்துக் கொண்டு 

பிண்டத்தை வாய்பிளந்து அதனுள் போட்டு 


13 


20 வது தொகுப்பு 


முடிவு : 


நாடெல்லாந் திரிந்தாலு மிந்தப் போக்கு 

நல்லமுறை யிதுபோலே யெங்கு மில்லை 
பாடல் போல் சொன்னதென்று மெண்ண வேண்டாம் 

பத்துமே சூத்திரமாம் பாடல் முற்றே ! 


காலம் : 


குரோதன வருஷம் , கார்த்திகை மாதம் 9 - ந் தேதி விசுவனாத பூவாற்றாவு சேவடி 

முற்றும் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 698P / D 1387 


இராமதேவர் வகார சூத்திரம் பத்து 


போன்றது . 


இதன் பின்னர் பூ நீர் குரு எழுதிய ( 63 , 64 ) இரண்டு ஏடுகள் உள்ளன : 


வரிசை எண் : 2729 


சுவடி எண் : 1456 - d 


பிரம்மமுனி சூத்திரம் - 385 


ஏடுகள் : 89 ( 65-153 ) கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 30X3 செ மீ . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : பிரம்ம முனியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சீரரு 


ளான சோதி 
சிவமய ஞான மூர்த்தி 
யாரணி கொன்றை சூடி 

யாரணிந் தானைப் போற்றி 


முடிவு : 


வாறான அஞ்சனமுந் திலதஞ் சொன்னேன் 

வசியமொடு அளப்புவித்தை மாரணமுஞ் சொன்னேன் 


14 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆறான சூரணமொடு வாசி யோகம் 

அடங்கி நின்ற கருக்கிடை சூத் திரந்தான் முற்றே ! 


385 


பிரம்மமுனி சாஷ்த்திரம் யெழுதி முடிஞ்சது முத்தும் 

தேவி சகாயம் செய்யவும் 


காலம் : 


பிரபவ வருஷம் கார்த்திகை மாதம் -15 - ந் தேதியில் யெழுதியது . பாலதெண்டாயுத 
டாணி கிறுபையாம் . 


இந்த சுவடி பரமேசுவர போவார் ராவு மகன் விசுவநாத பூவார்ராவு சுவடி . 


குறிப்பு : 


இது பது சுவடி எண் 322- e / D_616 பிரம்மமுனி வைத்திய சூத்திரம் போன்றது . 
அதில் 383 பாடல்களே உள்ளன - 


இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய எடுகள் ( 154.155 ) 2 உள்ளன . 


வரிசை எண் : 2730 


சுவடி எண் : 1456 - e 


கருவூரார் பாடல் - 32 


ஏடுகள் : 7 ( 156-162 ) கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : கருவூரார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஒரைக்கிறேன் மரைப்புதனை சவஸ்திர மாக 

வுலகத்தோர் பிழைப்பதற்கு கருவைச் சொல்வேன் 
திறக்குரேன் சிவஞானந் தங்கிற் றானால் 

சித்திமுத்தி ரெண்டும் பாரு பாரு 


மூ 1வு : 


சாகுமே கார சத்தி 

சதாசிவ நாமம் கேட்டால் 


20.பது தொகுப்பு 


15 


போகுமே பாவ மெல்லாம் 
போக்குடனே செய்து பாரே ! 


- 32 


முற்றும் 


கருவூரார் முப்பத்திரெண்டும் 


முற்றிற்று 
வாலை பரமேஸ்வரி ரெட்சிக்கவும் 


காலம் : 


யிபா வருஷம் பங்குனி மாதம் 11 - ந் தேதி . 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 434 - d / D 93 ) கருவூரார் சூத்திரம் போன்றது . 


வரிசை எண் : 2731 


சுவடி எண் : 1456 - f 


தூத லட்சணம் 


ஏடுகள் : 5 { 163-167 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 

30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வந்தபிணி தீர வயித்தியன் முன்னே சென்று 
சிந்தையுடன் கூறுமொழி செப்புவேன் - விந்தையுடன் 
தூதனுரை சொல்லுவது தொகையுரை லெக்கணமும் 
பூதலத்தில் சொல்வேன் புரிந்து . 


முடிவு : 


நன்றெனக் கிவன்பா தத்தை 

நலமுடன் தொழுது போற்றி 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


யுண்டெனக் குருவைத் தானு 

முகந்து நீ தொழுது போற்றிக் 
கொண்டுவந்தே யவந்தன்னை 

விரையுடன் வணங்கிக் 
கொண்டு யின்று நீபோ நீராகி 

விதமுடன் கருமம் நன்றாம் . 


23 


--- 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வைத்தியனை யழைக்க வந்தவர்களைக் கொண்டு 
யுரைத்தல் கூறப்பட்டுளது . 


வயித்திய நிலை 


* 


வரிசை எண் : 2732 


சுவடி எண் : 1456 . 


அகத்தியர் வெடியுப்புச் செயநீர் -16 


ஏடுகள் 4 ( 168-171 ) கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 - 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முத்தான வெடியுப்புச் செய நீர் கேளு 

மூதண்ட புளி யெட்டு வெடியுப்பு பத்து 
பத்தான சாரமென்று சீன மொன்று 

பாங்கான அமுரியுப்பு பலந்தன் போட்டு 
கொத்தாக யிதுவெல்லாம் பிடித்து நன்றாய் 

கொளித்திடவே வெந்துமது சுன்ன மாகும் 
மத்தான சுன்ன மதை பனியில் வைக்க 

அப்பனே செயநீராம் அறிந்து கொள்ளே ! 


முடிவு : 


வேதையிதைச் சொல்லவென்றால் வொவ்வொன்றைத் தொட்டு 
மெழுகோடும் செந்தூரம் களங்கம் கோடி 


20 - வது தெகுப்பு 


17 


பாதையிதில் செய நீரோ சுன்ன மாக்கொடி 

பரக்கிரதோர் குளிகை முதல் சித்து கோடி 
போதையிதை விரித்தாட யுகம் கொள்ளாது 

போக்கதிலே சொல்லவென்றால் துறையோ கோடி 
காகாத்தையது வுப்பைவிட்டு கடந்து மேலே 

கற்பூர மார்க்கத்தைக் காட்டி னேனே ! 


16 


செயநீர் - 16 முற்றிற்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சாரசெயநீர் , குறுசெய நீர் , கற்பூர செயநீர் , கல்லூப்புச் செயநீர் . செய்முறை 
கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 2733 


சுவடி எண் 1456-4 


அகத்தியர் 205 - க்குச் சுருக்கம் 


21 


அளவு : 30x3 செ.மீ. 


ஏடுகள் : 3 ( 172-174 ) கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் ; அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


கேளப்பா வைலோகம் மார ணந்தான் 

கெடியான வயித்தியமாம் யிரனூற் றஞ்சு 
தேளப்பா கொட்டுதல் போல் நின்றக் கால்தான் 

திரம் சொல்வேன் யிரும்புக்குத் தாரம் கெந்தி . 


முடிவு : 


மஞ்சலுட னிருவகையு வகைக்கிப் பலமாக 

அரைத்துக் கூட்டிப் பத்திரமாகக் 
காச்சிக் கொள்ளு 

நாளப்பா பஷ்ப முதல் தயிலத் துக்கு 


2 


18 


தமிழ்ச் சுவடிகளி 


பொலிவாக யிக்கருவும் யிருவத் தொன்றில் 

சொன்னேன் பாரே ! 


- 21 


முற்றிற்று - முஷ்த்தும் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


எமது சுவடி எண் 317 - b / D 590 போன்றது . ஆயினும் பாடல்களில் வேறு 
பாடுகள் காணப்படுகின்றன , 


WERE 


வரிசை எண் : 2734 


சுவடி எண் : 1456 


அகத்தியர் பாடல் - 1 


ஏடு : 1 ( 175 ) கி . எண்ணிக்கை : 10 

அளவு . 33X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதிமுத லானைக்கி நிறுவாணி பாதம் 

அனவரத கலியாணி சமைந்த நாதம் 
சோதிரசம் தாற்சீலை கார சாரம் 

துலங்கவே சீனமது சாதி லிங்கம் 


முடிவு : 


நீதியுடன் எழுசரக்கை யிதனிற் போட்டு 

நீராவியில் னவத்தல்லோ கல்வத் தாட்டி 
போதியுள்ள வில்லை செய்து புடத்தில் போடு 

புதுமையாய் செந்தூரம் செப்பில் முற்றே ! 


... 1 


காலம் : 


இல்லை 


20 - வது தொகுப்பு 


- 


19 


குறிப்பு : 


இதி , செந்தூரம் செய்முறை கூறப்பட்டுளது 


* * * 


வரிசை எண் : 2735 


சுவடி எண் : 1456 . 


அகத்தியர் பாடல் 


-2 


ஏடு : 1 ( 175 ) கி . எண்ணிக்கை : 20 

அளவு : 30x3 செமீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தருட ருதுவான போது மல்ல 

மைந்தனே அவளோடே சேர்ந்து வாங்கி 
போகமுடன் உன்விந்து அவள் நா தந்தான் 

பூரணமாய் பீங்கானில் ரெண்டும் வாங்கி 
சூதமுடன் லிங்கமதுஞ் சீலையுங் காரம் 

சுத்தமுள்ள தாரமுடன் பூரம் கெந்தி 
நீதமுடன் பொரிக்காரம் லவணஞ் சாரம் 

நினவோடே பதினொன்று சரக்கைப் போடே 


... 1 


முடிவு : 


போட்டபின்பு ரவியில் வைத்து கல்வத் தாட்டி 

பூரணியைத் தியானித்து வில்லை தட்டி 
நாட்ட முட னிதையெடுத்து ஓட்டில் வைத்து 

நலமாக மேலோடு கொண்டு மூடி 
ஆட்டமுடன் சீலைசெய்து புடத்தைப் போடு 

அப்பனே ரசபஷ்ப மாகும் பாரு 
தீட்டமுடன் செம்புவெள்ளி ரெண்டில் தாக்கு 

சிவசிவா பத்தரைத்தான் மாத்து மாமே ! 


- 


2 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ரசபற்பம் செய்யும் முறை கூறப்பட்டுள்ளது . 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2736 


சுவடி எண் : 1456 - k 


அகத்தியர் பாடல் - 3 


எடு : 1 ( 175-176 ) 

கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 30x3 செமீ , 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


எட்டுரெண்டு மானபத்து அகார உகாரமாகி 

எண்ணியே ஆண்பெண்ணு மான வாறும் 
கட்டுடனே சாதியவள் றூபம் பார்த்து 

கன்னியவள் வாலையடா காமப் பாலை 
தட்டுடனே அங்கொன்று ரவியில் வாங்கி 

தனித்ததொரு ஓங்கென்று மதியில் விட்டு 
பட்டுடனே இப்படி நீ கலவி செய்து 

பராபரைக்கி சுண்ணமது கொடுத்து வாங்கே ! 


முடிவு : 


பத்தான மாத்தெடுத்து தகடு தட்டி 

பற்பமது திரிகோண சலத்தில் பூசி 
அத்தான புடம்போட பற்ப மாகும் 

அதிகமுள்ள பற்பத்தைத் தின்று பாறு 
சித்தான தேகமது பத்தரைய தாகும் 

சிவன் சொன்ன செந்தூரம் வழலை கூட்டி 
புத்தியருள் வாலையடா திரேகம் திரேகம் 

புதுமையிது வாகுமப்பா மூன்றில் முற்றே ! 


--- 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் சில பற்பம் செய்யும் முறையும் , அதன்பலனும் கூறப்பட்டுள்ளது . 


20- வது தொகுப்பு 


21 


வரிசை எண் : 2737 


சுவடி எண் : 1456-1 


அகத்தியர் பாடல் - 4 


ஏடு : 1 ( 176 ) கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 30X3 செமீ . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பதியான றவிபத்து மாலை மாவு 

மனசான பதி ஆறில் வுலரிக் கொண்டு 
பதியாக அதையெடுத்து சரக்கில் சேரு 

பாண்டமுடன் நடுதமுறு யிட்டு நன்றாய் 
சதியான குழிதயில மிறக்கிக் கொண்டு 

சச்சிதா னந்தமொரு மேருவில் விட்டு 
சுதியான யித்தயிலம் சரக்குக் கெல்லாம் 

சூரியனில் காட்டவொரு சுன்ன மாமே ! 


- 1 


முடிவு : 


பற்பமடா சுரோணிதந்தான் ஆதி னாதம் 

பகலொளியே காணுமடா றாவில் அப்பா 
தற்பணஞ்செய் காயயிஷ்த்திரி செபமும் பண்ணு 

சதாகோடு காலமட்டும் ( வே ) தை யாகும் 
அற்பமென் றிருந்தாக்கா லாகா தப்பா 

அரனாணை மாலாணை சொன்னேன் சொன்னேன் 
கற்பமுண்டால் உன்தேகம் சொர்ண மாகும் 

கற்பூர தீபஒளி நாலிலே முற்றே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சுன்னம் , பற்பம் செய்முறை , அதன் பலன்கள் கூறப்பட்டுள்ளன . 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 738 


சுவடி எண் : 


1456 - m . 


அகத்தியர் பாடல் - 5 


ஏடுகள் : 1 } ( 177-178 ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 30x3 செமீ 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முகமது எழுத்து : தமிழ் . 


பொருள் . 


தொடக்கம் : 


அந்தமிகும் வண்மையாம்பதத்தைப் போற்றி செய்து 
சிந்தைமிகு ஞானவளி செப்பக் கேள் 
பைந்தமிழால் வாரணனைப் போற்றி யென்பில் வைத்து 
அஞ்சுக்குள் பூரணமாம் நந்தி பாதம் போற்றி ! 


1 


முடிவு : 


தேறினால் யோகமது ஞானம் சொல்வேன் 

சிற்பரையி னருளாலே தெரிய வேணும் 
கொள்ளையிட்டு ஞானத்தைக் கொள்ள வேணும் 

யேறினால் வாசியின் மே லேற வேணும் 
என்னாளும் பூரணத்தி லிருக்க வேணும் 

மாறினா லிடகலையை மாற வேணும் 
மவுனமென்ற அட்சரத்தை மகிழ்ந்தி டாதே 

மகிழ்ந்திட்ட ஞான மது மாய ரூபம் 
மதியமென்றும் புருவ மென்றும் மதிதா னென்றும் 

மதியென்ற கூரேது பராப ரத்திற்சேரும் 
படிகநிற மாகினால் ஞான ரூபம் 

மகிழ்ந்திட்ட ஞானமென்னும் ஓசை யாலே 
நாதாந்த வேதாத்தம் ரெண்டுஞ் சொல்லும் 

கலிந்திட்ட படியெல்லா மெல்லா ருக்கும் சொன்னேன் 
கடுஞான ஆனந்த மைந்தில் முற்றே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , ஞானமார்க்கமும் அதன் பயனும் கூறப்பட்டுளது . செய்யுட்கள் சரியில்லை . 


* * * * 


20 - வது தொகுப்பு 


23 


வரிசை எண் : 


2739 


சுவடி எண் : 


145 - n 


அகத்தியர் பாடல் -- 


ஏடு : 1 ( 173-17 ) ) கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 30X3 செமீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் 


ஆமப்பா வாதமுறை சொல்லக் கேளு 

அரனெனக் குபதேசித்தார் அகாரத் தாலே 
தாமப்பா அரிதார கட்டைக் கேளு 

தனித்திருந்த மஞ்சலுட கருவால் நீதான் 
நாமப்பா கொடிக்கள்ளி சாறும் விட்டு 

உத்தமனே மத்தித்து தாறம் போட்டு 
நாமப்பா சொல்லிவிட்டோம் அரிதார கட்டை 

நாலுபுடம் முழப்புடத்தில் நாறல் போமே ! 


1 


முடிவு : 


சாய்க்கவே நாகமது வெள்ளி போலே 

தானரைத்த மருந்ததனை நாகத் தப்பி 
மேய்க்கவே புடம்போட நாகங் கட்டும் 

மேவியதோர் கெந்தியுடன் வீரஞ் சேர்த்தே 
மாய்க்கவே மனோசிலையும் லிங்கம் கூட்டி 

மாள அரை யெலும்பிச்சம் பழச்சார் விட்டு 
சாய்க்கவே செம்பினிட வேதை யாகும் 
சிவம் சொல்ல முடியாது காணும் காணே ! 


-- 6 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அரிதாரக்கட்டு , நாகக்கட்டு முதலான செய்முறைகளும் பலனும் கூறப் 
பட்டுள்ளன . 


** * 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2740 


சுவடி எண் : 


1456-0 


அகத்தியர் பாடல் - 7 


ஏடுகள் : 2 ( 179-180 ) கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் ; மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


எட்டான பொருளதுவே அகார மாகும் 

யெண்ணிரண்டாம் பொருளதுவே உகார மாகும் 
கட்டான பொருளதுவே மகார மாகும் 

மைந்தனே யிம்மூன்று அம்உம்மம் மென்றோது 
திட்டான ஐயுங் கிலியுஞ் சவளங் கூட்டி 

சேத்து நீ செபியடா வாலை தீட்சை 
பொட்டான பொட்டதுவே போட்டாப் போலே 

பொறிகளு ள தெல்லா மடங்கும் பாரே ! 


முடிவு : 


திறமான குமரிகற்ப மிதுதா னப்பா 

சிங்குவங்குரல் முந்திரியால் காணி யாச்சு 
வறமான அரைக்கால்தான் யோனி யாச்சு 

வாதாடும் வாதமுறை வளலை யப்பா 
பறபான விந்துவடா நாதம் ரெண்டும் 

பாடினேன் யேள்தனிலே பண்பாய் முற்றே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , 6 பாடல்களே உள்ளன . கடைசிப் பாட்டு 3 வரிகளைக் கொண்டுளது . 


இதில் , வாலைதீட்சை , குமரிகற்பம் முதலான துகள் கூறப்பட்டுள்ளன . 


25 


20 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


2741 


சுவடி எண் 


: 1456 p 


3 


- 
. 


அகத்தியர் பாடல் 


ஏடுகள் : 2 ( 180--182 ) கி , எண்ணிக்கை : 110 

அளவு : 30x ? செமீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


சிவயவசி உங்கென்று திரும்பவே ஹரிகிலி 

யும்ங்கென்றுது சரிதையொடு கிரிகையது 
ஞானமார்க்கந் தப்பாது உங்கிலியும் சவ் வென்றோது 

பரிசமொடும் பூரகத்தி லியங்கும் வாய்வு 
பார்க்கயிலே ஓம்சிவய வசியென் றோது 

துரியமடா துரியத்தில் அப்பு உப்பு 
சூடினேன் பாரையுப்பைச் சொல்லுகு ரேனே ! 


-- 1 


படிவு 


குறியான அகாரமே மகார மாகுந் 

குற்றமில்லா முதலெழுத்தே யிதினுள்ளாச்சு 
அழியாத பொருளாகி யிதினுள் ளாச்சு 

அற்றனுயிர் யிதிற்பிறப்பு யிதினுள் ளாச்சு 
வளியாக யிப் மூன்று சேந்தோர் சித்தன் 

வளியறியா மோடரென்ற லகத்துதை மாடு 
ஒளியாகுஞ் சோதிமணி யிதுவே யாகும் 

முயர்வைத்த நாகமணி கிரீடந் தானே ! 


- 8 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பஞ்சாட்சரம் , பீஜாட்சரங்களோடு கூடிய மருத்துவம் கூறப்பட்டுள்ளது . 


26 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2742 


சுவடி எண் : 


1456-4 


அகத்தியர் பாடல் - 9 


சடுகள் : * ( 182 ) கி . எண்ணிக்கை : 10 

அளவு : 30x3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 3 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


: 
....... யின்னம் வகையைக் கேளு 
அணங்கியே யிதையெடுத்து செந்தி ரித்தா 

லனுப்பான மூன்டோலே குடுத்தா யானால் 
பணங்கியே போகாது ஒன்ப துக்கும் 

பேசாத சாமவறும் ஆணை யிட்டோம் 
யிணங்கியே பணவிடை தான் கொண்டா யாகில் 

யேனென்ற பேர்களுந்தான் யேங்கி னாரே ! 


- 


முடிவு : 


இல்லை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


. 


இதில் , ஒரு செய்யுளே உள்ளது மற்ற பாடல்கள் இல்லை . 


* * * * 


வரிசை எண் : 21 

1143 


சுவடி எண் : 1456 


அகத்தியர் பாடல் - 10 


ஏடுகள் : 2 ( 182–184 ) கி . எண்ணிக்கை : 130 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


2 
. 


20 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


- 


பாரப்பா வாதியென்றால் பூசை வேணும் 

பதிவான சிபம்வேணும் தியானம் வேணும் 
நேரப்பா வாசியென்ற யோகம் வேணும் 

நேராக சோடசத்தை நிறுத்த வேணும் 
காரப்பா குருபதத்தை காற்க வேணும் 

கைகண்ட தொழில் முறைகள் அறிய வேணும் 
சாரப்பா சாஸ்திரமும் சூஷ்த்தி ரந்தான் 

பாத்தறிந்து வாதமுறை பாரு பாரே ! 


--- 


முடிவு : 


போமடா கரியோட்டி லூதும் போது 

போக்காகக் கண்விட்டு ஆடும் ஆடும் 
நாமடா கல்லுப்பைக் கூட்டி யூது 

நல்லதொரு வயிரமணி போலே யாகும் 
நாமடா ஆணுவத்தால் வெளியில் போட்டேன் 

நாடாதே கள்ளரென்ற மானி டர்க்கு 
தாமடா யிதுவெல்லா மறிந்து கொண்டு 

தாரணியில் விள்ளாதே பத்தில் முற்றே ! 


10 


காலம் : 


இல்லை 


( குறிப்பு : 


இதில் , மருத்துவன் இலக்கணமும் , கடைப்பிடிக்க வேண்டிய விதி முறைகளும் 
கூறப்பட்டுள்ளன . 


* 


வரிசை எண் : 2744 


சுவடி எண் ; 1456.S 


அகத்தியர் சூத்திரம் - 11 


ஏடுகள் : 2 ( 184-186 ) கி . எண்ணிக்கை : 150 அளவு : 30x3 செமீ . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


.. 


ஆதிமுத லானகரு பிண்டங் காய்பு 

ஆனந்த வல்லிகொடி யான காப்பு 
சோதியிறு நிருவாணிபறை நாதங் காப்பு 

சுந்தரியாள் பூரணச்சி விலெவள் காப்பு 
நீதியிலே அண்டபிண்டங் கடந்த காப்பு 

நனிவான வாசியினால் ஆடும் காப்பு 
பாதிமதி யானசிவன் பாதங் காப்பு 

பரமனார் கணபதியோ டாறுங் காப்யே 


1 


முடிவு : 


தேவரா யிருந்துவந்த சடத்தி னுள்ளே 

சதாசிவமாம் விந்துவந்து ரசம தாச்சு 
மூவரா யிருந்துவந்த நாத சத்தி 

மும்மூர்த்தி யாலறிந்து யிருவ ரானார் 
ஆவரா யிருந்துமனம் ஒன்றே யாகி 

அன்பதியே யிருந்துவந்த பிண்டந்தா னப்பா 
பாவராய் முன் தயிலம் வெள்ளி செப்பி 

லீயத்தி லிரும்புமுத லீய பத்தே ! 


11 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மருத்துவம் தத்துவரூபமாகவும் மறைமுகமாகவும் கூறப்படுகிறது . 


6 


ரிசை எண் : 745 


சுவடி எண் : 1456 


அகத்தியர் சூத்திரம் - 16 


ஏடுகள் : 4 ( 186-189 ) 3. எண்ணிக்கை : 200 

அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


20 - வது தொகுப்பு 


29 


தொடக்கம் 


ஆதியென்ற மூலகண பதியின் பாதம் 

ஆடியதோற் சூத்திரம் பதினா றப்பா 
தேடியே யண்டபிண்ட மெல்லாம் சேர்த்து 

திறமாகப் பாடினதோ ரின்னூ லப்பா 
யாடியே நந்தீசர் சொன்ன வாக்கியம் 

நன்றான மூலகண பதியே காப்பு ! 
( இப்பாடலில் மூன்று வரிகளே உள்ளன ) 


1 


முடிவு : 


காணுநீ நூத்திலேதான் மெய்ய தாகும் 

கருவதுதான் அன்பதிலே மெய்ய தாகும் 
பூணேதா னிந்த நூல் துறைகாண் பிக்கும் 

பூட்டியதோர் பூட்டெல்லா மஞ்சில் கானும் 
தோணவே கருக்குருவு வழிதுறையுங் காணும் 

சுகமாகும் வேதை வெளி யோடே யேறும் 
பேணவே பதினாறு யிதுவே யாகும் 

பிலமான அகஸ்த்தியர் சொல் வாக்கிய முற்றே ! 


16 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 267 - b / D . 478 போன்றது . 


இதனைத் தொடர்ந்து , விந்து தம்பனம் , தாதுபுஷ்டி லேகியம் எழுதப்பட்டுள்ளது . 


* * * 


வரிசை எண் : 2746 


சுவடி எண் : 1456 - u 


அகத்தியர் முப்பு 


50 


ஏடுகள் ! 3 ( 190-192 )) கி . எண்ணிக்கை : 200 அளவு : 30x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 - 11 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவ 
முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் , 


நிலைமை : பழுது 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


மயமான முப்பூவின் மார்க்கந் தன்னை 

வயித்தியத்துக் காதியாம் விரித்துச் சொல்வேன் 
செயமான கணபதியுங் கந்தன் தானுஞ் 

சிவனோடு உமைபார்வதி நிறுவாணியும் 


முடிவு : 


பாரப்பா பிதிலொரு சிவிதம் பச்சிலைந்தை 

தித்திப்போடும் ஒரு நூறு அன்ப துக்குள் 
வைத்ததொரு லோகமா ரணந்தான் முப்பு வாலே 


சிறப்பா குருவை யிட்டு செந்தூ ரித்தா .. 

சிவக்காது யிடையில்லை செயமா காது 
யூறப்பா யிக்கருவை யொளிக்க வில்லை 

யொருகோடி நூல்களிலே யொளித்தார் சித்தரே ! 


- 18 


( வரிவிடுபட்டுளது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 449 • e / D_948 போன்றது , 


* * * 


வரிசை எண் : 2747 


சுவடி எண் : 1456 - y 


அகத்தியர் ஏக மூலி சூத்திரம் 100 


ஏடுகள் ; 20 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 30 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-3 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து ! தமிழ் 


20- வது தொகுப்பு 


31 


தொடக்கம் ; 


பூரணமாஞ் சுழினைநடுக் கமல மீதே 

புகழ்பெரிய மூலகண பதியே காப்பு 
காரணமா யெனையாண்ட பரனே போற்றி 

கட்டாக வாதத்தில் லெட்சங் காப்பு . 


மூடிவு : 


மனம்வேறு சாதகமாய் சாஷ்த்திரத்தைப் பார்த்து 

மனம்பிலக்கும் குருவி நிடம் வணங்கி நின்றால் 
மனவேறு வாராது சித்தி முத்தி 

வாய்க்குமே சூத்திரந்தான் நூறு முற்றே . 
அகஷ்த்திய மகாமுனி அருளிச் செய்த 

யேக மூலி நூறு முற்றிற்று . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 466 - d / D 1036. போன்றது 


இதன் பின் , பீமரச பற்பம் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 2748 


சுவடி எண் : 1456 - W 


அகத்தியர் - 1200 க்கு சுருக்கம் 


100 


ஏடுகள் : 24 ( 213-236 ) கி எண்ணிக்கை : 800 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை ! முற்று முளது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , முன் பிரதி போன்றது . 


32 


தமிழ்ச் சுவடிகளின் 


வ சை எண் : 2749 


சுவடி எண் : 1456 - x 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 7 ( 231-243 ) கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 30x3 செமீ . 
பக்கத்திற்கு : 6-7 ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : 

1 !! ழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பொதிகை நாயனார் பாடிய 


அகஸ்தியர் குழும்பு 
பறுவ ந் தன்னில் வாழும் 

பரமனா ரரூளினாலே 
பெருமையாய் உலகில் வாழும் 

புண்ணிய ஜனங்க ளுக்காய் 
ஒருபல வியாதி வந்தால் 

உண்மையாய்த் தீரு மென்று 
பிரபல முனிவர் தானும் 

பேசியே மருந்து கேளே ! 


1 


முடிவு : 


மெய்யாய்ச் சொன்னோ மிளைப்புயீளை 

மிகுந்த யிருமல் தனைத்தீர்க்க 
நய்யச் செய்வாய் கொப்பரைதான் 

நன்றாய்க் கீத்தில் பணவிடைதான் 
முய்யக் கொளம்பில் தான்சேத்து 

முடிகி மூன்று நாள் கொடுக்க 
செய்யத் தீரு மென்றுமுனி 
செப்பு மொழிகள் தப்பாதே ! 


26 


காலம் ! 


இல்லை 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 159 -bD 253 , 593 / D 1211 , 1594 D 1212 போன்றது . 
ஆயினும் இது முழுமையும் உளது . 

இதன் பின்னர் கண்பூவுக்கு மாத்திரை எழுதப்பட்டுளது . அமுர்த நிலைகள் நிற்கு 
மிடம் 244- ம் ஏடுவரை எழுதப்பட்டுளது 


* * * 


20- வது தெகுப்பு 


33 


வரிசை எண் : 2750 


சுவடி எண் : 1456- ) 


யாகோபு வைத்தியம் முதலியன 


எடுகள் : 32 ( 215 27 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 30x3 செமீ , 
பக்கத்திற்கு 7-8 வரிகள் ஆசிரியர் ; யாகோபு பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


" . 


அண்ட வாதத்துக்குப் புகை 


புங்கவிரை கழற்பருப்பு யீச்சம் கொட்டை 

பொடிசெய்து புளிமரத்தின் புறாணி சுட்டு 
அங்கிதனை சடடியிலே யிட்டுக் கொஞ்சம் 

அதிலிடுமுன் சூரணத்தை புகைவீச . 


முடிவு : 


கொத்தமல்லி கூவிளமும் குறுந்த மயி 

நெற்பொறியும் 
ஒத்தசுக்கு முத்தமொடு உரைத்த நீரில் 

வைத்து கண்ட 
சக்கரையும் உரைத்து நீரில் குடிப்பீராய் 

பித்தம் நாற்பது போய்விடுமே 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நரம்பைப் பத்தின வாய்வுகளுக்கு ரசபற்பம் தலைமுழுக குளிர்ச்சித் தயிலம் , 
சாம்பிராணித்தயிலம் , வழுக்கை யெண்ணைய் , வெகு நாள் வெட்டை மருந்து , அமரபட்சம் 
அமுர்தநிலை அறியும் காலம் , பிளவைக் குணம் , பித்தத்துக்கு குடிநீர் முதலியன 
உள்ளன . 


3 


* 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2751 


சுவடி எண் : 1156 - z 


சூதமுனி நாடி - 30 


ஏடுகள் : 6 ( 278-283 ) கி . எண்ணிக்கை : 300 
. 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : சூதமுனி பொருள் : 

மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற் , முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வாதமது முன்னெழுந்து தாழ்ந்து சற்றே 

மயிலதுபோல் நடை நடந்து மங்கு மாகில் 
சேதமது வருசுமென்ப தாறா மாண்டில் 

செப்பலா மரணமென தீர்க்க மாக 
நாதமது குறைந்துவிட்டில் போலே கண்டால் 

நாளெட்டில் மரணமென நவில லாகும் 
பேதமது யில்லையப்பா பிசகி டாது 

பெரியவனாடி சூதமுனி பேசுங் காலே ! 


முடிவு : 


தாதென்ற நாடி நிலை யறிய வேணுஞ் 

சதாகாலஞ் சாஷ்திரத்தை னோக்க வேணும் 
ஊதென்ற தத்துவங்கள் சரீரக் கூறும் 

உற்றுணர்ந்த பஞ்சபா தகங்கள் நீக்கி 
தேடுகின்ற மனோன் மணியாள் பாதந் தன்னை 

தினந்தோறும் மறக்காமல் சேவித் தேத்தி 
னாநென்ற ஆணுவங்கள் மாய்கை யற்று 

நல்லபரி காரஞ்செய நாடி முற்றே ! 


30 


சூதமுனி நாடி முற்றும் 
ஸ்ரீ பாலதெண்டாயுத குருவே துணையாக வேண்டியது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு . 


இதில் சாத்தியம் அசாத்தியம் முதலான நாடி பற்றிய செய்திகள் 
பட்டுள்ளன . 


பலவும் பேசப் 


20 - வது தொகுப்பு 


35 


வரிசை எண் 2752 


சுவடி எண் : 1456 aa 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 31 ( 284-314 ) கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 30x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 - 10 வரிகள் ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அயமெழுகு 


அறப்பொடிக் கொண்டுவந்து புளிப்பு 
மாதளம் பழச்சாத்தில் போட்டு வெய்யலில் 
வைக்க , அறப்பொடி உலந்த பிறகு 
காய வைத்து எடுத்துக் கொண்டு 
அந்தப் பொடித்தூள் பலம் - 1 


முடிவு : 


பத்தியம் வெள்ளாட்டுப் பாலும் அன்னமும் 
சீனிச்சர்க்கரை தொட்டு சாப்பிடவும் 
நாலா நாள் உப்பு கூட்டவும் 
அஞ்சாநாள் புளி கூட்டவும் 
ஸ்நானம் பண்ணிப் போட்வும் 
சறுவாங்க வீக்கம் வாடிப் போகும் 
கை கண்டது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மேகத்துக்குக் கொல்லன் கோவை யெண்ணெய் , பஞ்சசூத செந்தூரம் . 
குஷ்டம் , பதினெட்டுக்கும் மருந்து , குழந்தைகளுக்கு மாந்த 

சன்னிக்கு 

உள்ளுக்கும் 
மேலும் போட எண்ணெய் , கஸ்தூரி மெழுகு . சுரத்துக்கு கெவுரி மாத்திரை, பரங்கிப் 
பட்டை ரசாயனம் , பஞ்சலோக செந்தூரம் , பாண்டரசகற்பூர வைப்பு . சுக்குக்களி மூல 
ரோகத்துக்கு , தலைவலி , பீனிசம் மயக்கத்துக்கு திரி முதலியன உள்ளன . 


36 


தமிழ்ச் சுவடிகளில் 


வரிசை எண் : 2753 


சுவடி எண் : 1457 


வைத்திய நூல் 


ஏடுகள் 36 ( 30-66 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 28x3 } செமீ 
பக்கத்திற்கு : 7 - 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் - 


சாறாகுந் தண்ணீரா மிவற்றுக் கெல்லாம் 

தாக்கவே வாதசுரஞ் சன்னி வாதம் 
வீறாகு மயவாதம் சி ......... தோஷ 

மென்று தின்னும் பிரலாபந் தனக்குத் தானுப் 
மாறாத காண்டீபங் கெம்பீர பூதம் 

க்கும் பிரலாப சன்னி போகும் 
ஆறாகுங் கிராணி முதல் நீரிழிவுக் கெல்லாம் 

ஆனதே வயிரவத்னத யறையக் கேளே ! 


- 200 


முடிவு : 


வைத்ததொரு கியாழ முண்ணில் மூலம் போகும் 

மைந்தனே யின்னமொரு வரிசை சொல் " வாம் 
வைத்திடுவாய் கியாழமுரு மதுரங் கெந்தம் 

மகத்தான நிலவேம்பு சிறுகாஞ் சோரிமேல் 
வைத்தங்கே யெட்டொன்றாயக் குறுக்கி யுண்ண 

வாள்மூல முள் மூலம் வாதை தீரும் 
வைத்திடவே வெட்பாலை யாசி பகட்டை 

மைந்தனே கெருடபச்சை சம்பா சந்துக்கே 


5 303 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது . ஒரு மருத்துவ நூலின் நடுப்பகுதி . நூற்பெயர் அறியக்கூடவில்லை . முன் 29 
ஏடுகள் இல்லாததால் தலைப்பு: அறியக்கூடவில்லை . 
இதில் , திரிபலாதி நெய் , 

அமிர்த சஞ்சீவி நெய் , சீந்திநெய் , நா யுருவி நெய் ,, 
பேய்ப்புடல் நெய் , பஞ்சகோல குக்கில் நெய் ,திப்பிலி நெய் , காரீய செந்தூரம் முதலான 
பல தலைப்புகள் உள்ளன . 

*** 


20 - வது தொகுப்பு 


7 


வரிசை எண் : 


2754 


சுவடி எண் : 1458 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 46 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x24 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


..தாயே 


வெள்ளைக் கலையுடுத்தி 
நொச்சிச்சாறு படி - 1 
முருங்கைச்சாறு படி - 1 
சிறுகுறுஞ்சான்சாறு படி - 1 
இஞ்சிசாறு படி - 
சிமரளுச்சாறு படி - 1 


- ) 


முடிவு : 


சுத்திபண்ணி எட்டி 
பிளிந்து விதையைத் கல்லில் போட்டு .... 
கவ ...... சிறுநீரால் கரைத்து அடுப்பில் 
......... மாய் காச்சி எடுத்துக் 
கொண்டு கலு ... 


காலம் : 


திருச்சினாப்பள்ளி சில்லா முசிரி தாலுக்கா சேர்ந்த மிட்டா காட்டுப் புத்தூர் 
இருக்கும் பரியாரி நரச பண்டிதன் குமாரன் மாசிமலை குமாரன் சுந்தரம் எழுதினது . 
எடுத்தவன் குடுக்கவும் . 


விளவா வருஷம் ஆனி மாதம் மாசிமலை மகன் 
சுந்தரம் கைப்பிடி எழுதினது 


குறிப்பு : 


இதில் , தலைப்புகள் எலிகடித்துள்ளதால் அறியக்கூடவில்லை . 


* * * 


38 


தமிழ்ச் சுவடிகன் 


வரிசை எண் : 2755 


1459 


சுவடி எண் : 


மணிமந்திர ஒளஷதங்கள் 


ஏடுகள் : 83 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 1 / 1x3 செ மீ . 
பக்கத்திற்கு : 5.6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிதம்பரத்து பிள்ளை படித்து ஏடு நன்றாக குருஸ்து 
இதையாருந் திருடக் கூடாது 
சிவத்து மாலையப்பெருமாள் சாமி துணை . 


கரப்பனுக்கு 


ஓதிய வாயுள் வேத மொழுங் குரை 

தவறா வண்ண மஸ்தியா 
ருரைத்தா ரிந்தஸத நூல் படியே யானுந் 

தீதில்லா மணிமந்திர ஒளஷத்த திரங்கள் 
சொல்ல வாதியைப் போத்தி செய்தே 

யருந்தமிழ் காப்பு 


முடிவு : 


சீரலை சாதிக்காய் அதிமதுரம் சாதிபேதி 

மாயக்காய்க் கருஞ்சிரலை தென்னங் 
குரபை மாதளம் பிஞ்சு தந்து வளம் பழம் 

மலிஸா நற்சீரகம் அசம தாகம் இவை 
யெல்லா மிடித்து நெய்யில் போட்டுப் 

பதத்தில் வடித்து 


காலம் ! 


இல்லை 


குறிப்பு : 


இதில் தலைப்பு இல்லை , பாட்டின்படி தலைப்பு தரப்பட்டது . 


இதில் , இருமலுக்கு , சர்வ புண்ணுக்கு , வாய்வுக்கு , கிரந்தி குட்டம் , ஏலாதி 
உருண்டை , ரசகட்டுக்கு . ரசப்முரிக்க , பித்த வாய்வுக்கு , பெண்கள் வெட்டைக்கு , இதர 
சூலைக்கு முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


20 - வது தொகுப்பு 


39 


வரிசை எண் : 2756 


சுவடி எண் : 


14.0 - a 


ஆயுர்வேத வைத்தியம் 


ஏடுகள் : 23 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 15x 3 , செமீ . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


ஹரி ஓம் நன்றாக 


மணிதங்கும் வரையுள் ளாதி 

மன்னுயிர் படைத்த போதே 
பிணிதங்கும் வகையும் நோயும் 

பேருடன் குணமுங் காட்டி 
அணிதங்கு மருந்துங் காட்டி 

ஆயுறு வேத மென்ன 
கணிதங்கு வகையால் வேதங் 

கடந்தமா முனிவர் சொன்னா 


குருவே துணை 


முடிவு : 


முருக்கிலையும் உப்பு மரைத்து 
தண்டில் பூசிப் புணா நல்ல சுகம் 


வேறு 


சதாவேரிக் கிழங்கை வெள்ளாட்டு 
மூத்திரத்தி லரைத்துத் தண்டில் பூசி 
புணர பூரிக்கும் , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


வாழாத 
இதில் , கல்லு விழ , மலட்டுப் புழு விழ , பிறவடை . இளிசக் கண்ணுக்கு . 

போனால் 
பெண்ணுக்கு , சரீரத்தில் வெள்ளை , பிள்ளை வயத்தில் யிருந்து செத்துப் 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


மருந்து , மருந்தீட்டுக்கு பிள்ளைப்பிறவிக்கு , முலைப்பால் சுரக்க , வயத்தில் செத்த 
பிள்ளை விழ தாம்பிரபற்பம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


டையிடையே ஏடுகள் இல்லை . 


வரிசை எண் : 2757 


சுவடி எண் : 1 : 60-6 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 14 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 15x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


பீற்ற சூலைக் குணம் 


நாடிய பீற்ற சூலை 

நடத்திய முறையைக் கேளு 
வீட்டிய அண்ணம் முன் ணருசி 

தரப்பி வாந்தி யாகும் 
மாட்டிய கைகள் காதும் 

வதையுந்தான் மேலும் நோகும் 
நீட்டிய வங்கங் கேதா 

னின்றௌந் தூறுங் காணே ! 


முடிவு : 


சூரியபிடம் வையறு ஒரு துட்டளவு 
மூனரை நாள் ஏழு டொழுது குடுக்கவும் 
இதுக்குப் பத்தியம் உப்புப் புளிப்புகையிலை 
தவிர்க்கவும் 


காலம் : 


இல்லை 


20 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


இதில் , இருமலுக்கு கிஷாயம் , மஞ்சநாயின் குணம் , வாந்தியும் சந்தியும் நிறுத்த 
மருந்து , அரணைகடிக்கு மருந்து , சிலந்தி , நில் லா 5 தலை பிடிக்கு திரிபுலை, சோகை 
பாண்டு விக்கலுக்கு லோக செந்தூரம் முதலான மருந்துகள் சொல்லப்பட்டுள்ளன . 


பகுதிகள் முன்னும் பின்னுமாக சுவடியில் இடம் பெற்றுள்ளன . 


வரிசை எண் : 2758 


சுவடி எண் : 1461 


கருவூரார் சூத்திரம் 


ஏடுகள் : 92 கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : கருவூரார் 
நிலைமை : மிக மிகப் பழுது ( செல்லரித்த நிலை ) 
எழுத்து : தமிழ் 


அளவு : 21 x ?! செமீ . 
பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


சீர்பெருகும் வேதாந்த சூத்தி ரத்தை 

தெட்சணா மூர்த்திபதம் பணிந்து போற்றி 
கார்பெருகு ஆயினிட பாதம் போற்றி 

கயிலாசத் திருமூலர் பாதம் போற்றி 
ஏர்பெருகும் கோரக்கர் பாதம் போற்றி 

எனையாளும் போகரிட பாதம் போற்றி 
பார்பெருகும் எழுலட்சம் சூத்திரத்தைத் தானே 

பாடினேன் காயகற்பம் ஐங்கரனே காப்பு ! 


முடிவு : 


காணாதே யீளை ...... டிருமல் காசம் 

கலங்காதே சேத்துமநோய் தொண்ணூற் றாறும் 
மே மேகமெல்லாம் நாடா தோடும் 

நலமான வுஷ்ணநோ யெல் ( லாம் தீரு ) ம் 
ஆணுமே யீனையிரைப் பற்றுப் போகும் 

அப்பனே வாய் ...... ற தெல்லாந் தீரும் 
கோணுமே குண்டலமாம் வாய் ... 

குறிப்பாக வின்னமொரு சேதி கேளே ! 


218 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


தன் தலைப்பேடு இல்லாததால் நூற்பெயர் அறியக்கூடவில்லை . இதன் காப்புச் 
செய்யுள் கொண்டு கருவூரா ரருளிச் செய்தது என உத்தேசிக்கப்பட்டது . இதன் முன்னர் 
2 பருத்துவ ) எடுகள் உள்ளன . பின்னர் 4 மருத்துவ ஏடுகள் உள்ளன . 


இதில் அமூர்த சஞ்சீவி லேகியம் , அஞ்சனம் , சாதிலிங்க மெழுகு முதலான பல 
தலைப்புகள் உள்ளன , இதன் முற்றும் இல்லாததால் ( செய்யுள் ) சூத்திரத் தொகை 
அறிய இயல வில்லை . 


* * * 


வரிசை எண் : 2759 


சுவடி எண் : 1462.a 


சுப்பிரமணிய சுவாமி சுத்த ஞானம் 


ஏடுகள் : 48 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 16x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : சுப்பிரமணியர் பொருள் : ஞான நூல் 
நிலைமை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ரசிதமாஞ் சுத்தக் கியான 

ரக்கியப் பொருளில் தோன்றுஞ் 
சுகிதமா வாயு பஞ்ச 

சுழல்கின்ற வட்ட மொன்றில் 
உசிதமாம் தேயு மப்பு 

உலாவிய சிந்தை தன்னில் 
தொகிதமாஞ் சித்த மாகில் 

துலங்கிய காப்புத் தானே ! 


தெட்சணாமூர்த்தி பாதார விந்தமே துணை , 


முடிவு . 


அரியெழுத்தின் விபரமதை யறிய மாட்டார் 

அவனிதனி லென்னூல்க்குச் சரிநூ லில்லை 
பறையென்ற வாசியினால் ஈராறுங் கடந்து 

பரமதிலே கடந்தவர்க்குப் பயனும் விள்ளும் 


20 - வது தொகுப்பு 


43 


வெளிகொண்ட மோடற்குத் தெரியா தப்பா 

விரைந்தோடிக் கடினாய்போல் வேகஞ் செய்வான் 
குறியென்ற ஞானமிது நூத்தொண்ணி னுள்ளே 

குருச்சொன்ன விபரமெல்லாம் கூறி னேனே ! 


101 


சுத்தக்கியானம் 


காலம் ! 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 435 • d | D 940 போன்றது . 


*** 


வரிசை எண் : 2760 


சுவடி எண் 14 62-5 


சுப்பிரமணிய சுவாமி சுத்த சைதன்னியம் 2 - வது 


ஏடுகள் : 29 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 16x3 , செ.மீ 
பக்கத்திற்கு : . 7-9 வரிகள் ஆசிரியர் : சுப்பிரமணியர் பொருள் : ஞானம் 
லைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 

. 


தொடக்கம் : 


சந்திர னான விந்துவுமா 

வியது தான் கலந்து 
மந்திர மான பிரணவ 

மாகி மவுனமதாய் 
இந்திர வானவர்க் கெட்டா 

நாரும் பொருளின்பம் தாந் 
தந்திர மான ஞான 

சைதாளியங் காப்பிகவே 


முடிவு : 


சொன்னதொரு வாமத்தின் பூசை சொன்னேன் 

சொல்ப்பெரிய வாசியுட நேர்மை சொன்னேன் 
முன்னோர்கள் சக்கரத்தின் பூசை சொன்னேன் 
முந்தினதோர் கல்பத்தின் விபரஞ் சொன்னேன் 


44 


தமிழ்ச் சுவடிகளின் 


வன்னமென்ற அய்ம்பூத கலையைச் சொன்னேன் 

வாகாக .......... நிற்கும் அட்சரமுஞ் சொன்னேன் 
பொன்னென்ற கயி ( லாச ) விபரஞ் சொன்னேன் 

பொறுமையுள்ள வைகுண்ட 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தசதீட்சை முதலான 

ஞான மார்க்கம் கூறப்பட்டுள்ளது . 

இந்நூலில் 
என்னென்ன செய்தி கூறினார் என்பதனைக் கடைசி இரண்டு பாடல்களில் கூறியுள்ளார் 


MK 


வரிசை எண் : 


2761 


சுவடி எண் : 1463 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 ) கி . எண்ணிக்கை : -1000 

அளவு : 35x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை - பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பயனற்ற நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 

. 


குறிப்பு : 


மிக மிகப் பழுது பட்டுள்ளது 


*** 


வரிசை எண் : 2:62 


சுவடி எண் : 1464 


அகத்தியர் வைத்தியம் - 300 


ஏடுகள் : 80 

கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
* லைமை : பயனற்ற நிலை முழுமை : முற்றற்றது 


அளவு : 291 x21 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து ; தமிழ் . 


20 - வது தொகுப்பு 


45 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 235-2 , 251-5 , 433 - e / D 931 போன்றது . மிகவும் 
பயனற்ற நிலையில் உள்ளது . 


இதன் பின்னர் உதிரி ஏடுகள் வாத நிதானம் முதலியன 14 ஏடுகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2763 


சுவடி என் ; 1465 


வைத்தியத் திரட்டு 


ஏடு : 75 

கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ; முற்றற்றது 


அளவு : 22x24 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வச்சிர வல்லிக் குழம்பு 


இந்துப்பு 
வளையலுப்பு 
அட்டுப்பு 
கல்லுப்பு 
ஒட்டுப்பு 


சவட்டுப்பு 
கரியுப்பு 
சுக்கு 


மிளகு 


திப்பிலி 


முடிவு : 


மூணு நாள் காலமே நேரத்துக்கு 
படி 1/8 கொள்ளவும் . ஆறுனாள் 
பத்தியம் பிடிக்கவும் . கயிப்பு 
புளிப்பு தவிறவும் . மேகக் கெறந்தி 
ஊறல் வெட்டை மினத் தீறவும் . 


காலம் : 


இல்லை 


46 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , சவுபாக்கிய சுண்டி , அமுர்த ( சர்க்கரை சூரணம் . சுகவிரோசனம் , சுரம் 
சுவாசகாசம் , யிருமலுக்கு , அமுக்குராச் சூரணம் முதலான பல மருந்துகள் உள்ளன . 


உதிரி ஏடுகளாக உள்ளன . 


வரிசை எண் : 2164 


சுவடி எண் : 1466 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 31x4 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


மேக மெனப்பட்டதுக் கெல்லாம் 
நாக பற்பம் வைக்கிறதுக்கு வகை 
குளச்சிப்பி அன்பது கொண்டுவந்து 
சுட்டு நீறு செய்து அதிலே ஒரு 
பல நவச்சாரம் போட்டு 


டிவு : 


முசல் புழுக்கை ஒருபடி கொண்டு வந்து 
சுக்கு ஒருபலம் வாங்கிவந்து முட்டை 
நாலுவிரல் கொண்டது கொண்டு வந்து 
உலத்தி வச்சிர காயமாய் பொடி பண்ணி 
விறுகடிப் பிரமரணம் தேனில் குடுக்கவும் 
இதுக்குப் பத்தியம் உப்பு புளி தவிரவும் 

இது கை கண்டது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நேர்வாளம் 
கூறப்பட்டுள்ளன . 


சுத்திபண்ணுகிறதுக்கு 


முதலான 


சில 


மருந்துகள் 


* * * * 


20 - வது தொகுப்பு 


47 


வரிசை எண் : 


2765 


சுவடி எண் : 


1467 


தேவியாரூடம் சத்தியாரூடம் 


ஏடுகள் : 70 கி .எண்ணிக்கை : 1000 

அளவு : 23 } x ? } செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 - 7 வரிகள் ஆசிரியர் : அ மியக் கூட வில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


பாதிமதியணி வேணியனார் கஞ்ச பாதம் 

போற்றியே யுலகில் பருவ மாக 
ஆதிபரா பரையுமை மாதங்கி சத்தி 

யாரூட நீதிநெறி யறிவைக் கேளு 


மூடிவு : 


ஞானமுடன் கண்ணிலிட உமிநீ ராலே 

நாகமது னாலெயிரு நாட்டி னாலும் 
வானமதி லேயெழுந் தாவியைக் கண்ட 

வாடையெனும் பணியென்ன வாங்கும் பாரே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் 2 சுவடி ஏடுகள் கலந்துள்ளன . ஏடுகள் தலைதடு மாற்றமாகவும் உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2166 


சுவடி எண் : 1408 


அகத்தியர் 


205 பற்பமுறை 


ஏடுகள் : 120 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்னக : 1600 

அளவு : 20X3 செமீ 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை ! முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


48 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க 


ஆனை முகவனை மேனி பவடனை 

மோனமொடு தொழ 
ஊன மகலுமே தெட்சணாமூர்த்தி துணை 


நூல் 


பூரணமா மும்மூலப் பொறியிற் சூடாம் 

புகையெழும்பி மேகமதாய் சிரசிற்சூடாம் 
கராணமா நீர்கலந்து கண்ணில் ரோகம் 

கனலெழும்பி வாயுவினால் சூலை ரோகம் 


முடிவு : 


......... போட்டு ஆறாத புண்ணுக்கு புகைபிடிக்கவும் 
...... மிளகு , திப்பிலி 
தெசாபுரம் , நெல்பொரி 
சமன் பொடி பண்ணி 
தேன்விட்டுச் சாப்பிடவும் 


நிற்கும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதன் , தொடக்கத்தில் , நட்சத்திர விகற்பம் உள்ளது . பிறகு பெண்கள் ரத்தப் 
பெரும்பாடு , சூதகக்கட்டு , பதார்த்த சிந்தாமணி , அகத்தியர் முன்னூறு , தன்வந்திரி 
பாடல் , அகத்தியர் பாடல் , பாடல் வாதரோக குணம் , கஸ்தூரிப்பட்டை எண்ணெய் , 
ரத்தமூலக் குணம் தனியனாள் . செம்போத்துச் சூரணம் , சட்டைநாதர் பாடல் முதலியன 
கலந்துள்ளன . 


> 


10- வது தொகுப்பு 


49 


வரிசை எண் : 2767 


சுவடி எண் ; 


1.469 - a 


வைத்தியக் கும்மி 


டுகள் : 19 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 161 3 செமீ . 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கும்மியடி பெண்கள் கும்மியடி 
குருபாதங் காவே கும்மியடி 
நம்மை யாளும் விநாயகன் பாதத்தை 
நாடிக் கும்மியடியுங்கடி - மட 

மானே கும்மியடிங்கடி 
தேனே கும்மியடியுங்கடி 

இந்த 
தேசங்கள் சேக்கவே கும்மியடி 


முடிவு : 


காடியொன்று - கிழிதனை சுருக்காய் காச்சி 
வெலப்புரட எலந்ததெப்பு புரட 
அலல்பட்டை அரசுபட்டை மாம்பட்டை 
அத்திப்பட்டை நவல்பட்டை 
அம்பு படப்பை - 4 

4 - காசு கட்டி 
நலனெ - யெறுச்சு வச்சுக்... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் முற்பகுதி கும்மி சந்தத்திலும் , புற்பகுதி உரை நடையிலும் உள்ளது . 

இபில் வீரமா கியாழம் , வெள்ளைப் பாஷாணக் கட்டு , பாஷாணம் , சூதக்கட்டு 
முதலியன கூறப்பட்டுள்ளன . 


4 


50 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 768 


சுவடி எண் : 


1469-5 


சிறுத்தொண்டர் கும்மி 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 20 

அளவு : 16X3 செமீ . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கியம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


செண்பக மல்லிகைப் பூச்சொரியுந் - திருச் 
செங்காட்டங் குடி தன்னில் வளர் 
அன்புள்ள பக்தன் சிறுத்தொண்டன் மீதினி 
லானந்தக் கும்மி தமிழ்ப் பாட 


முடிவு , 


வாறாடுங் கொங்கை மின்னாள் 
திருநங்கை மணாளன் செய்யுந் 
தரும மாக்கதையைத் 
தாராளமாய்க் கும்மிப் பாட்டுரைக்க 
வெண்டா மரையான்பதங் காப்பாமே 
சிறுத் தொண்டன் றா ............ 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , காப்புச் செய்யுளே , முழுமையாகக் கொண்டில்லை . 


வரிசை எண் : 2769 


சுவடி எண் : 1470 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 25 

கி எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 191 X4 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


20 - வது தெகுப்பு 


51 


தொடக்கம் : 


காளக பஷ்பம் 


பூநீர் கொண்டு வந்து செறு நீர் விட்டு 
பெசரி தாலத்தை உள்ள வயித்து 
யெரித்து யெடுத்து வேப்பம் பாசி யெடுத்து 
அரைத்து கோப்பை செய்து தாலகத்தை 
உள் வைத்து சிலைமண் யேழு செய்து 
பொடம் மூணு யெருவில் வைக்கவும் 


முடிவு : 


வெடியுப்பு கொஞ்ச கொஞ்சமாய்ப் போட்டு 
சீமை காட்டாமணக்கு குச்சியால் கடையவும் 
அதையெடுத்து சிறு செருப்படி சார்விட்டு 
அரைத்றுப் பொடப் போட செந்தூரமாகும் 
இன்னம் இதோடே ரஜமும் சேர்த்துக்கடையலாம் 

சகல ரோகங்களையும் தீர்க்கும் , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தாளக செந்தூரம் , ரெத்த வெட்டைக்கு , லிங்கக்கட்டு , மேல்வியாதிக்கு , 
உப்புச் சுண்ணம் , வெறை வாதத்துக்கு பஞ்சலோகக் களிம்பு முதலியன உள்ளன . 


வரிசைஎண் : 2770 


சுவடி எண் : 


147 ( - b 


பஞ்சாங்கம் 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 191x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாட்குறிப்பு 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


5 ) 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


கெறகப்பம் 


27 - 3 


9 - 1 
17 - 1 


13 


- 1 


19 - 3 


35 - 3 


21 - 5 


39 


--- 


முடிவு : 


இரோநிஷம் - காந்த தோஷம் 
சனிகுரு போகு தோஷம் 
மந்தற் றாகுஷ்த்தா தோஷம் 
சகுல அறதி தோஷம் - யாதி 
மத்தி அத்த காலே 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் ஆதாயம் , யோனி , நட்சத்திரம் , திதி . வார அமுஷம் , சாதி ராசி முதலியன 


உள்ளன . 


வரிசை எண் : 2771 


சுவடி எண் : 1470 - c 


மூர்த்தி லட்சணம் 


ஏடுகள் : 1.4 

கி . எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 

ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


அளவு : 19 } x 4 செ.மீ , 

பொருள் : சில்பம் 


தொடக்கம் : 


( பக்த கணபதி ஆயுதம் 


3 


வலது பக்கம் 


20 - வது தொகுப்பு 


53 


பால கணபதி ஆயுதம் - 1 
வலதுபக்கம் கரும்பு வாழைப்பழம் 
இடதுபக்கம் பலாப்பழம் மாம்பழம் 


தருண கணபதி ஆயுதம் 


2 


வலது பக்கம் அங்குசம் மாம்பழம் தாமரைப்பூ 
இடதுடக்கம் பாசம் அதிரசம் லட்டு 


முடிரி : 


இந்த பஞ்சவிம்சதி விக்கிரகங்களில் 
அஷ்டாஷ்ட விக்கிரகங்களில் சொல்லப்படாத 
மூர்த்தி - விக்கின பிரசாத மூர்த்தி யாகையால் 
அவைமாத்திரம் ரூபம் சொல்லப்படுகிறது 
மைற்று ( 24 ) விக்கிரகங்களும் அஷ்ட்டாஷ்ட 
விக்கிரகங்களில் விக்கின பிரசாத மூர்த்தி 


காலம் : 


( ஹரித்து ) வாரமங்கலம் வரகோயில் ஸ்வாமி ரத்தை ராஜாளியாரவர்கள் 
கரத்தட்டாங்குடி சங்கர நாயக்கரிடம் கிரையத்துக்கு வாங்கினது . 


குறிப்பு : 


இதில் , கணபதிலட்சணம் , முருகன் வட்சணம் , லிங்க லட்சணம் , ஆலயத்தில் 
சுவாமி வைக்கிற பதம் , ஸ்கந்த மூர்த்தி முதலான பல செய்திகள் , கோயில்கள் , மூர்த்தி 
கள் , பற்றி கூட்டப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2772 


சுவடி எண் : 1471 


வைத்தியம் பல திரட்டு அட்டவணை 


ஏடுகள் ! 170 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 20x31 செமீ 
பக்கத்திற்கு : 3-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


வாக்குணடாம் 

தமக்கு - 1 
செந்திருவைச் சேரலாம் ......... கால் - 2 


51 


தமிழ்ச் சுவடிகளின் 


கணபதி சக்கரம் 


ஓங்காரவட்டம் போட்டு அதில் நடுவே அட்சாரம் போட 
உங்றிங் கங் கங் கென்று நடுவே யெழுதி நூற்றெட்டு உரு 
செபித்து விபூதி அணிய கணபதி வசமாவார் சூளிமுத்து பார்வை 


கணை 18 - க்கும் யெண்ணெய் 


சித்தாமணக்கு முத்து படி - 2 பசுவின்பால் படி - 2 
ஷமுத்தை டிை பாலில் அவித்து தண்ணீரில்லாமல் கிண்டி யிறக்கி 


முடிவு : 


சகல புண்ணுக்கும் பிளாஸ்திரி - சிரங்குக்கு 
வெத்திலைச்சார் விட்டு முறித்த ரசம் வராகனெடை - 1 
சாதிலிங்கம் வராகனெடை - 1 துத்த நாகம் வராகனெடை 
வெள்ளைக் குங்கிலியம் வராகனெடை - 11 ஆக சேர்த்து நன்றாய் 
நுணிக்கி வைத்துக்கொண்டு நல்ல தேன் மெழுகு வராகனெடை -- 5 
தேங்கா நெய்விட்டு உருக்கி ஷை மருந்தைப் போட்டு நன்றாய்க் கிண்டி 
யிரக்கி செம்பு சிமிளில் வைத்துக் கொண்டு சீலையில் தடவி புண்ணில் 
போடத் தீரும் . 


காலம் : 


கடவுள் துணை 


முகப்பு ஏட்டில் : 


1041 - ஆம் வருடம் , சித்திரை மாதம் ஆரம்பம் செய்தது நல்லகுட்டிதேவன்யேடு . 


நன்றாக குருவாழ்க குருவே துணை 


குறிப்பு : 


இதில் , இடையிடையே வெற்றேடுகள் உள்ளன .. ஏடுகள் வரிசையாக இல்லை . 
எடுகள் பிறழ்ந்தும் , இடம் மாறியும் உள்ளன . 

இதில் , குழந்தைக்கு பேதி நிற்க , மாதளை நெய் , குழந்தை மந்தத்துக்கும் 
பொறுமலுக்கும் முதலான குழந்தை மருத்துவமும் , குதி வாதத்துக்கு , வீங்கு வாதத்துக்கு 
சுரத்துக்கு பித்த வெடிப்புக்கு , எலி விசத்துக்கு , விஷங்களுக்கு மருந்து முதலான பொது 
மருத்துவமும் அடங்கியுள்ளன . 


* 


20-வது தொகுப்பு 


55 


வரிசை எண் : 


2773 


சுவடி எண் : 


1472 a 


அகத்தியர் குழம்பு 


ஏடு : 1 ) கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 31X3 செ மீ . 
பக்கத்திற்கு : 3 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 745 - e / D1470 போன்றது . 


* * * 


வரிசை எண் : 


2774 


சுவடி எண் : 147 : 


அகத்தியர் - 16 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 31X3 செமீ . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 578 - a | D 1191 போன்றது 
இதில் , 15 செய்யுட்களே உளன . 


* * * 


வரிசை எண் : 


2775 


சுவடி எண் : 1472 - c 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 124 ( 3-126 ) கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 3 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


56 


தடழச் சுவடிகளில் 


தொடக்கம் : 


( 3 - ம் எட்டில் பின்புறம் கடைசியில் ) 


சுக்கு பலம் 3 , மிளகு பலம் 3 , கடுகு பலம் 3 , 
திப்பிலி பலம் 3 , ஓமம் பலம் 3 , சருள் சீரகம் பலம் ? 
குரோசாணி ஓமம் பலம் 3 , நற்சீரகம் பலம் 3 
வாய்விளங்கம் பலம் 3 , நறுக்கு மூலம் பலம் 3 


படிவு : 


இந்த மருந்தை யெல்லரம் இடித்துத் தூளாக்கி எண்ணெயில் 

அரைத்துப் 
போடவு ஒரு நாள் ஊரவைத்துக் காச்சி மெழுகு பதத்தில் வடிக்கவும் பழஞ்சோத் 
துக்கு மிக்கவும் , பத்தியம் மோரு பழையது குளிர்ந்த தண்ணீர் பச்சை மீன் ஆட்டுக்கறி 
தவிர்க்கவும் , வேறு . 


கா ம் : 


1071 - ம் வருஷம் ஆனி மீ 6 
கோட்டாறு அனஞ்சப் பெருமாள் பண்டி தன் கை ஏடு புதியவன் எழுதினது . 


குறிப்பு : 


இதில் , புண்ணுக்கு ரச மெழுகு , கணை எண்ணெய் , மதனகா மீ சஞ்சீவி லேகியம் . 
பஞ்சலோக செந்தூரம் , ரசகெந்தி மெழுகு , உடும்பு லே யெம் மூல மூளை கரைய , 
தலையில் புழு வெட்டுக்கு பிள்ளையுண்டாக மருந்து . காது இறைச்சலுக்கு . சங்கு 
பற்பம் சண்ட மாருதக் குழம்பு . அசுவ கெந்தி சூரணம் , குழந்தைகளுக்கு வருமம் . அடி 
பட்டால் தைலம் முதலான பல அறிய மருந்துவங்கள் கூறப்பட்டுள்ளன, எளிய நல்ல 
முறைகள் உள்ளன . 


வரிசை எண் : 2776 


சுவடி எண் : 1472 


சுரநூல் - மரண கண்டிகை 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 31X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


20 வது தொகுப்பு 


தொடக்கம் : 


அசுபதி முதக்கால் பத்தின சுரம் 

ஒன்பது நான் விடும் 
2 - ங் காலில் பத்தின சுரம் 10 நாள் விடும் 
-ங் காலில் பத்தின சுரம் 15 நாள் விடும் 
4 - ங் காலில் பத்தின சுரம் மரணம் 


- 


( முடிவு : 


ரேவதி 1 - ங் காலத்தில் பத்தின சுரம் மரணம் 


2 - ங் காலத்தி பத்தின சுரம் 11 நாள் விடும் 
3 - ங் காலத்தில் பத்தின சுரம் 18 நாள் விடும் 

4- ங் காலத்தில் பத்தின சுரம் 21 நாள் விடும் 
அதுதப்பினால் 35 நாளில் விடும் 


காலம் : 


1071 - ம் வருடம் ஆனிமாதம் 7 - ந் தேதி வாலண பணடி தன் மகன் நெல்லயப்பன் 
பண்டிதன் மகன் புதியவன் கையெழுத்து . சங்கரலிங்கம் வாத்தியார்கள் துணை . 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 109 - d / D 164 - ன் வேறாயது . 

164 - ன் வேறாயது . இன்ன நட்சத்திரத்தில் 
இன்ன காலத்தில் சுரம் பற்றினால் இன்ன பலன் என்று கூறுகின்றது . 


வரிசை எண் : 2777 


சுவடி எண் : 1 72 - e 


நயன சூட்சம் 


ஏடு : 1 ( 129 ) 
5 கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 20 

அளவு : 31X3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கடுக்காய் நெல்லிக்காய் தானிக்காய் 
சடாமாஞ்சி தேவதாரம் கோட்டம் 


58 . 


தமிழ்ச் சுவகடிளின் 


சந்தனம் கிரிசாத்துள பீச்சு 
கருஞ்சீரகம் மிளகு வகைக்கு 
பலம் 1 இடித்து 


முடிவு : 


வத்த காச்சி உரியாக்கி பேய்ப்புடலை 
1 நாழி வெள்ளம் விட்டு வுளாக்கி குறிக்கி 
முணு போது சாப்பிடவும் பத்தியம் 
மச்சமாகாது சுகம் 


41 லம் : 


கோட்டாறு அளஞ்சபெருமாள் பண்டிதர் கை வண்ணம் 

பசுபதி அம்மாள் துணை 


குறிப்பு : 


இதில் , கண்சிகப்பு , குத்து , தப்பளம் , நயனம் தொண்ணூத்தாறுக்கு கோளிச்சாறு 
குடிக்கட் எனும் மருந்து கூறப்பட்டுளது . 


வரிசை எண் 


2778 


சுவடி எண் : 1472 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 21 ( 129-150 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 31x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெள்ளாட்டு லேகியம் 


மலட்டு ஆடு அறுத்து தோலியும் ஈரலும் 
மூளையும் போக்கி குடலும் நன்றாய்க் கழுவிப் 
போட்டு குடலும் எலும்பு சதையும் 
தலையுங்காலும் குறுக தறித்து 


20 -வது தொகுப்பு 


39 


முடிவு 


தாளகம் அடுக்குக் கல்சுண்ணாம்பு சிறு நீர் விட்டு 
அதற்குள் தாளகத்தை வைத்து மூன்றுதரம் நீத்திப் 
போடவும் முந்தின குகையில் வைத்து 
மேல்மூடி போட்டு மூடி மூன்று சீலை மண் செய்து 
காயவைத்துக் காடைப்பிடம் போட்டு 
யெடுக்க பற்ப மரம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வசியம் , கிராணிக்க கிசாயம் , தூவாலை எடுக்கிறதுக்கு சிறு சந்தறாதி . 
வாச்சை பித்தத்துக்கு எண்ணெய் , காட்டேரி மந்திரம் , வங்கம் , மகாகுளிகை , திலதம் 
திரி வசியம் , புருசவசியம் , ஈடு , மேகத்துக்கு , கண்கட்டு அதிசயம் முதலானதுகள் 
உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2779 


சுவடி எண் : 


1472 - g 


தேரையர் - 100 


ஏடுகள் : 101 { 150-160 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 31X3 செமீ . 
பக்கத்திற்கு : 8-9 வரிசள் ஆசிரியர் : தேரையர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

நல்ல நிலை முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


நூறுக்குள்ள நொடிவாகடப் பென்வி யாதியை 

ஆர்சொல்வார்கள் இங்கங் கத்தி லுள்ளதை 
மீறுகின்ற சுரங்கள் தனை மீக்கக் கூறு செய்யுங் 

குருபார்த்திடேந் வாத பித்த சேசம் 


+ 


+ 


சாமிருபத் திரண் டாற்றவேண்டி 

யறிவு தனைச் சொ வேன் 


- 4 


( 0 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


அப் புலி சந்திரன் அதே திங்கட்கிழமை வசமதாம் 

இந்த நூறும் வாகுடன் பார்த்த போதே 
முன்ன வயித்திய ராவார் நெடும் புவி யுள்ளோர் 

எல்லாம் திசைமுகன் அருளால் சொன்ன 
தேரை செய்து கொண்டோர் 

புசபல மிகவுண்டாகி புவிததை பேர் தாமே ! 


| 


காலம் : 


பிரமன்முனி அருளிச்செய்த வயித்தியம் 
தேரையர் அருளிச்செய்த வையித்தியம் பாட்டு - 100 
10 | -ம் வருஷம் ஆடி மாதம் 19 - ந் தேதி வாலன் பண்ட தன் 
குயாரன் நெல்லையட்ப பண்டிதன் மகன் புதியவன் 

சங்கரலிங்க வாத்தியார் அவர்கள் துணை 


குறிப்பு : 


இதில் முதல் மூன்று பாடல்கள் இல்லை 


வரிசை எண் : 2780 


சுவடி எண் 


: 


1472- 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 35 ( 161-195 ) கி . எண்ணிக்கை : 1800 

அளவு : 31X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மந்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கலை 


ஆம் டங்கடங் யின்னாள் மகள் இன்னாளும் 
இன்னான் மகன் யின்னானும் பிரிய முறிய 
சிவாது மந்திரக்காளி 

( சக்கரம் இருக்கிறது ) 


20 - பேது தொகுப்பு 


61 


முடிவு : 


சூலை பதினெட்டு , லிங்கபுத்து , பாவையர் யோனி புத்து கண்டதத்தில் பத்திய 
மாலையும் போம் போமே . அட்ட குற்மம் வுடல் கரிபோக்கிடும் பொல்லாது பொல்லாத 
பேர்களுக்கெல்லாம் வலையென்று பூட்டினார் குப்பமுனி , கும்பமுனிக்கு முன்னாள் 
செந்தில் வளர் குகனுரைத்தமொழி அன்புடனே பஞ்சரத்தினாதி 

தன்னை 
பல . டிதரே . 


அறிவீர் 


காலம் : 


1071- ம் வருஷம் மன்மதவருஷம் ஆவணி மாதம் 4. வாவகுளம் தம்பிகட் கறையான் 
பண்டிதன் அனுபோக முறை கைவல்லியம் இது , நிசவேறுண்டி மருந்து அஞ்சுக்குபேரு 
லிங்கமலை -1 , பூரமலை -1, வீரமலை - 1 , ரசமலை - 1 , கெந்தகமலை -1 என்குரு 
சங்கரலிங்க வாத்தியார்கள் துணை 


இந்தப்படிக்கி எழுதினேன் : கல்லிடைக்குறிச்சி கோட்டத்தெரு வாலன் பண்டிதன் 
மகன் நெல்லையப்ப பண்டிதன் மகன் புதியவன் . 


கடவுள் துணை ராமசெயம் , 


1075 - ம் வருஷம் ஆவணி மாதம் 30 - தேதி 

இந்த ஏடு எடுத்த பேர் வாசித்துப் பார்த்துக் குடுக்க வேண்டியது , அல்லாவிட்டால் 
பதினெண்பேர்கள் தோஷத்திலே னாசமாய் போகக்கடவது . 


குறிப்பு : 


இதில் , பிரிவுக்கு மந்திரம் , வசியம் , விசமை , தனகடி , பாம்புபிடி , நட்சத்திரபலன் ,, 
சகல விஷத்துக்கும் மாட்டுக்கு புழுவிலக்க, விஷத்துக்கு மந்திரம் , பித்த சேத்தும சுரத் 
துக்குக் கிஷாயம் , வாந்தி விக்கலுக்கு கஷாயம் தலைவலிக்கு நாசிபுகை , அதிசாரத் 
துக்கு , வாத சன்னிக்கு கிஷாயம் முதலான பல தலைப்புகள் உள்ளன , 


國國國 


வரிசை எண் : 2781 


சுவடி எண் : 1472 


பதினெண் பேர்கள் பாடலில் கை கண்டது 


ஏடுகள் : 25 ( 196-220 ) கி . எண்ணிக்கை : 1250 அளவு : 31x3 செமீ , 
பக்கத்திற்கு : 8-12 வரிகள் ஆசிரியர் : பதினெண்சித்தர்கள் பொருள் ; மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


62 ) 


தமிழ்ச் சுவடிகளின் 


சொடகம் : 


முழுக எண்ணெய் 


அரக் கண்ணெய் 


கையாந் தகரைச்சார் முசு முசுக்கைச் சார் 

பையா யெண்ணை 
அய்யோ மூணுதரம் மத்தித்து ஆவின்பால் நாளி 
செய்யா மதுரம் யீராறு சேர் யெரித்து தலை முழுக 
அய்யா சாசம் பித்தம் போம் அடைத்த நாசி திறந்திடுமே 
ஆயப்பா தீராத காசந் தலைக்கு 

அரக் கெண்ணைத் தயிலமதை அன்பாய்ச் சொல்லும் 


+ 


+ 


+ 


தரமப்பா விருகன் சினங்கு தானும் 

தயவாக யெண்ணைபடி தானும் வாங்கே ! 


- 11 


முடிவு , 


அனுபானம் குழந்தைகளுக்கு முலைப்பாலிலும் 
பெரியவர்களுக்கு சோம்பு , திராட்சி , சுக்கு 
இந்த கியாழங்களில் திரேக திடந் தெரிந்து 
இரண்டு அல்லது மூன்று மாத்திரை கொடுக்கவும் 
படனக்களிப்புடன் சுகுணமாய் பேதியாகும் , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


அ 


சக 


இதில் பூரண மாத்திரை, சரம் நாசக்கோடாசூளிக் குளிகை , குழந்தைகளுக்கு லிங்க 
மெழுகு , கோரோசினன மாத்திரை , தாது புஷ்டிக்கும் , வயத்துக் கடுப்புக்கும் , 
சிராணிக்கும் மருந்து , அயம் திரிகோல செந்தூரம் , யீளை யிருமல் சுவா சங் 
களுக்கும் காந்தல் தீர , கிராணி பதினெட்டுக்கும் சூரம்ண விட்டு விட்டு 

விட்டு விட்டு வருகிற 
சுரத்துக்கு மருந்து முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


காசங் 





10 - வது தொகுப்பு 


63 


பரிசை எண் : 


2782 


சுவடி எண் : 1472 - j 


குடும்பமுனி பாடல் வைத்தியம் 


-- 


200 


ஏடுகள் : 26 ( 221-246 ) கி , எண்ணிக்கை : 1000 

அளவு : 

8 | x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : கும்பமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சோதியென்ற யேகவெளி நிறமே காப்பு 

சுந்தரியே வாலைகண பதியே காப்பு 
நீதியா மென்குருவின் பாதங் காப்பு 

நிலையாறுங் கடந்தசிவ யோகி காப்பு 
சாதிவழி பேதமற்ற மணியே காப்பு 

சரவணமே பவக்கு மர பரமே காப்பு 
வாதியாம் பதினெண்பேர் பாதங் காப்பு 

மகத்தான பொற்குருவின் மூலங் காப்பே ! 


--- 


முடிவு : 


ஏகுமடா வீக்கமொடு தூக்கம் நேரவும் 

எல்லாம் போம் பத்தியமே பெரிதென் றேனே ! 


-- 148 


நெய்க்கோட்டம் மாதளம்பிஞ்சு கடுக்காய் மஞ்சள் 

யீருள்ளி சங்கு புகட்டவும் 


+ 


+ 


யிவையெல்லாம் சாறுவிட்டரைத்து தேத்தாங்கொட்டையளவு உண்டை 
வைத்துக் கொண்டு குளிருங் காச்சலும் வந்தால் பத்தியம் உப்பு புளி ஆகாது . 
புகையிலை ஆகாது . தாம்பூரத் தகட்டில் அரிதாரம் தேன் விட்டரைத்து தகட்டில் பூசி 
ஓட்டில் வைத்து மூடிப் புடமிடவும் . மறுபடி எலுமிச்சம்பழச்சார் விட்டரைத்து மறுபுட 
மிடவும் பற்பமாம் . 

குருவேதுணை ( சக்கரம் இருக்கிறது ) 


காலம் : 


( முன் ஏட்டில் ) 


1073 ம் வருஷம் சித்திரை மாதம் 11 - ந் தேதி புதியவன் பண்டிதன் . 


64 


தமிழ்ச் சுவடிகளின் 

: 


( கடைசி ஏட்டில் ) 


1 // 3 ஆம் வருஷம் விளப்பி வருஷத்தில் சித்திரை மாதம் 14 - ந் தேதி 
வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரமும் அன்று பால் நாழிகை அஞ்சு 

அஞ்சு உள்ளாக . 
எழுதினது . கல்லிடைக் குறிச்சி கோட்டத் தெருவிலிருக்கும் வாலன் பண்டிதர் மகன் : 
நெல்லையப்ப பண்டி தன் மகன் புதியவன் 


என்குரு சங்கரலிங்கக வாத்தியாரவர்கள் தலை 

தணை . 


கடவுள் துணை 


கும்பமுனி துணை . குத்தால லிங்கம் துணை . முத்தையன் துணை 


றிப்பு : 


(காண n 


செய்யுட்களே உள்ளன . காந்தச் சூரணம் , 

நாணல் 
சிவதைச் சூரணம் பவள பற்பம் , காலாந்த கெவுரி , பாண்டாச கற்பூரம் 
அதர்த் திரும் வியாதிகள் , அஞ்சனம் , அழைப்பு குஎைக்குத் தயிலம் , மூலவாயுவுக்குக் 
சோழி பற்ப , பித்தத்துக்குத் தமிஎப் , வாய் மூக்கில் ரத்தம் விழுகிறதுக்கு , பேதி குழம்பு , 
இருமல் சுரத்துக்கு வேடு கட்ட சீதசுரமுங் குளிர் சுரமுந் தீரும் முதலான பல தலைப்புகள் 
உள்ளன , 


வரிசை எண் : 


2783 


சுவடி எண் - 14 - k 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் 11 ( 247-257 ) +2 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 

31x 3 செ மீ 
பக்கத்திற்கு : 6 - 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


90 நாழிகை கற்பூரம் 


- 


லிங்கம் பலம் - 1 
அநித ரம் பலம் - 1 
சீனக்காரம் பலம் - 1 


நவச்சாரம் பலம் 1 
வெடியுப்பு பலம் - 1 
வீரம் பலம் - 1 
சித்திர மூலம் பலம் - 1 


வெள்ளை பலம் 


1 


* 0 - வது தொகுப்பு 


65 


முடிவு : 


துருக்கம் , வசம்பு , ரசகற்பூரம் லிங்கம் 
பஞ்சள் மெளுகு வகைக்கு பலம் 4 
மருந்தை இடித்து மலைப்பால் விட்டரைக்கவும் 

தீரும் வியாதி : துடர் வாளை 
தந்த சூலை புத்து அரையாப்பு 
பரு சிலந்தி விசக்கடி 
சருவது வீக்கமும் தீரும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பால் களிம்பு , நீலகண்ட வாலை 200 நாழிகை எரிப்பு . காலாந்த கெவுளி 
120 நாழிகை எரிப்பு குறிஞ்சிகள் , முந்திரிகைப்பழம் ஞானம் . மார்க்கண்டமெழுகு . 
வெள்ளு வங்கபற்பம் , கருவங்கபற்பம் , சவுக்காரக் குரு . காயம் லேகியம் முதலான பல 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 

இதன் பின்னர் 2 சிறு ஏடுகளில் விஷம் இறங்க சக்கரங்களும் மந்திரங்களும் 
எழுதப்பட்டுள்ளன . 


* * * 


வரிசை எண் : 


2724 


சுவடி எண் : 


1473 - a 


நாடி வாகடம் 


ஏடுகள் : 18 ( 194-211 ) கி . எண்ணிக்கை : 1200 அாவு : 331x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மாதறாய் பித்தம் ரண்டு 

சேற்றும மொன்று மாகில் 
தீதறு தலைவ ருண்டு 

பிடரி நொந்திடு மேலெல்லாம் 
பேதமாய் வயரெரிந்து 

தவனமும் பெருத்துக் காட்டும் 


ம 


66 


தமிழ்ச் சுவடிகளின் 


கோதில்லா பித்த சேத்தும 

தொந்திப்புக் குணங்கள் தானே ! 


83 


முடிவு : 


இருமலே யிளைப்பு முண்டாய் 

ஈளையு மிகுந்து வாங்கி 
மருவிய வயிறு தானும் 

மந்தி ... 


.......... யாகி 
யருவியே யிருமல் நிற்கும் 

ஆகிய சிலேற்றும மாமே ! 


239 


குருபாதமே துணை 


காலம் 1 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தொடக்க ஏடுகள் இல்லை . இது நாடி பார்த்து மருத்துவம் செய்கின்ற 
நூலாகும் . 


*** 


வரிசை எண் : 2785 


சுவடி எண் : 1473-5 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 331 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை ; மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து ; தமிழ் . 


தொடக்கம் : 


சாதிக்காய் பலம் - 1 

சாதிப்பத்திரி பலம் - 1 
கஞ்சாயிலை கூட்டி பிடித்து சரிவெல்லங் 
கூட்டி பிடித்து விராகனிடையைப் போலே 
குளிகை பண்ணணும் 

36 


20 - வது தொகுப்பு 


67 


குளிகை செய்யணும் தினமொரு குளிகை 
சாப்பிடவும் இந்தப்படி 6 மாசஞ் சாப்பிட்டால் 
உடம்பு புஷ்டியாகும் 


முடிவு : 


சேத்ததொரு நெய்யதனை ரவியில் வைத்து 

தினமூன்று சென்றுபின்பு அடுப்பி லேத்தி 
நேத்திய விநாயகர்க்குப் பூசை பண்ணி 

நெய்யதனைக் காய்ச்சியே யெறக்கிக் கொண்டு 
போத்தியே 


காலம் : 


இல்லை 


(குறிப்பு : 


இதில் , பதினெட்டு குட்டத்துக்கு மருந்து , சடைகஞ்சா கற்பம் , மலடிக்கு மருந்து 
கிறாணிக்கு , வெள்ளெழுத்துக்கு , ஈளை இருமலுக்கு . மூலக்கிராணிக்கு மோர்க் குழம்பு 
ஆட்டுப் படுபவனுக்கு , புனித மார்க்கண்ட நெய் ஆகியவை உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2786 


சுவடி எண் : 1474 - a 


தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 


41 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 38x3 ; செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : தன்வந்திரி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


கரந்த பால் மதுக்கண் டென்னுஞ் சொல்லுள்ளான் 
பிறந்த வெற்பினில் பெண்கொடிப் பாலக 
நிரந்த காலமெடுத்தா நாயகன் 
சிறந்த தாளில.னச் சேன்னியில் சூட்டுவாம் . 


- 1 


68 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


தொல்லையுடல் கடுப்பெடுக்கு மொன்ப தானால் 

சொர்க்கத்தில் நரகத்தில வர்புகு துன்பத்தில் 
வல்லமையா ராராய்ந்து பரிக ரிப்பார் 

மற்பொருள் சாஸ்த்திர மறியான் மருந்து செய்தால் 
அல்லலுறு மாளவுத்திய நாமெய்தி 

யவன் குலமுந் தீய நர கமடைவா ரானால் 
நல்லதல்ல வாகடநூல் அறியான் செய்த 
நல் மருந்துங் காலனாம் நவிலு சீரே ! 

ஸ்ரீராமஜெயம் 


- 41 


குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இதில் , எட்டுவிதக் குறியாலும் நாடியாலும் குணமறிதல் , மாச நாடி , நாடி நடை 
யறிதல் , பித்தகுணம் , சேட்டுமகுணம் , கரிகளின் குணம் , மரணக்குறி ஆகியவை பேசப் 
படுகின்றன . 


இதன் பின்னர் அம்மாவாசி சாத்திரம் என்ற ஒரு ஏடு உளது . 


** 


வரிசை எ : 2787 


சுவடி எண் : 1471-6 


கௌசிகமுனி குழம்பு 


ஏடுகள் : 5 

கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : கௌசிக முனிவர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 33x31 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கொன்னைக் கொழுந்து கருங்கடுக்காய்ப் பொடியும் 
எண்ணெயில் கொள்ள ஏங்கலுப்பிசம் போமே 
சன்ன யிருமல் சத்தி உளமாந்தைக்குஞ் 
சொன்ன நல் மோருடன் சுக உளஞ்சல் பட்டையில் 
சுருக யிருமல் கண்டிப்பு தீரயிருநேரங் கொள்ளு 


20 - வது தொகுப்பு 


69 


முடிவு : 


மண்ணதில் வாழு மனித ரெவர்க்கும் 
உண்மையாய்ச் சொன்னோம் ஓர் குழம் பதனால் 
குருவருளாலே கூறினோம் மகிழ்ந்து 
கௌசிகமா முனிதானே . 


குருமுன்னிற்க 


கௌசிக மாமுனி குழம்பு முற்றும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , ஷை குழம்பு செய்முறை , தீரும் நோய்கள் கூறப்பட்டுள்ளன , 


A 


வரிசை எண் : 2788 


சுவடி எண் : 474.C 


அகத்தியர் வைத்திய பூரண சூத்திரம் - 8 


ஏடுகள் ! 13 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 33x31 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீரணியும் பூரணத்துள் தேவி பாதம் போற்றி 

சிகத்திலுள்ள பெரியோர்கள் பாதம் போற்றி 
வாரணியும் முலை மடந்தை தையல் மின்னாள் 

வைத்தியத்தில் லெட்சம் வளமாய்ச் சொன்னேள் 
காரணியும் மதத்தானைக் கடவு ளாணை 

கங்கை பிறை கன்னி செஞ் சடையா னாணை 
ஆரணியும் அகத்தியனா ரோது மின்னூல் 

அந்தணர் பாதமுதல் காப்புத் தானே ! 


- 1 


70 


தமிழ்ச் கவடி கரின் 


முடிவு : 


போகுமடா குன்மமென்ற தெல்லாம் போகும் 

பொல்லாத நீரழிவு கிரந்தி சூலை 
தாமடா தலை சுத்தல் பித்த ரோகம் 

தருவான உள்வீக்கம் குமர கண்டன்போகும் 
நாமடா சொல்லிவிட்டேன் யெட்டுக் குள்ளே 

நலமான பூரணசூத் திரமு முற்றே ! 


- 8 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 248 -g D 438 போன்ற தெனினும் கடைசிப்பாடல்கள் 
வேறுபடுகின்றன . 


*** 


வரிசை எண் : 


2789 


சுவடி எண் : 


1474.d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 19 

கி . எண்ணிக்கை : 600 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 33x3 : செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மேகத்துக்கு எண்ணெய் 


3 1/8 


3 1/8 


கீழா நெல்லிச்சார் சேர் 
எலுமிச்சம் சாறு சேர் 
பொன்னாங்காணிச்சாறு சேர் 
ஈரவெங்காயச்சாறு சேர் 
விளக்கெண்ணெய் சேர் 


3 1/8 


3 1/8 
3 1/8 


குமரிச் சாறு சேர் 


6 1/4 


20 - வது தொகுப்பு 


L 


முடிவு : 


தற்நீசி அக்கிறாபீ 
அபின் 
சாதிப்பத்திரி 
லவங்கம் 


குரோசானி ஒமம் 
பச்சை தண்ணியில் 
அரைத்து கால்ரூபா 
யெடை 3 பங்கு 
செய்யவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


உதிரி , ஏடுகளாக உள்ளன . இதில் மேக எண்ணெய் ஒரே மாதிரி 2 ஏடுகளில் 
காணப்படுகின்றன . மேலும் மேக சிட்டை , கருப்பு சிவப்பு சிட்டைகள் , சந்திர கிராணம் 
மோகிமை ( மகிமை ? ) இஞ்சி லேகியம் , கெந்தக செந்தூரம் , பாஷாணக்கட்டு முதலியன 
உள்ளன . 


*** 


வரிசை எண் : 


2790 


சுவடி எண : 1 75 


கருவூரார் பலதிரட்டு 


ஏடுகள் : 22 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 7- 9 வரிகள் ஆசிரியர் : கருவூரார் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


அளவு : 

29x3 செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


பாடுகிறேன் பலதிரட்டு முடிவை யெல்லாம் 

தவறாமல் சிதறாமல் பண்பாய் மக்காள் 
பாடுகிறேன் சாஸ்த்திரமும் தோத்திரமு மளைந்து 

பாஷையெல்லாம் பிறக்கியொரு மாலை யாகப் 
பாடுகிறேன் கருக்கிடையுங் குறுக்கிடையு மொன்றாய் 

பருவமுட னொருமித்து நன்றாய்த் தானே 
பாடுகிறேன் வேதாந்த முடிவை யெல்லாம் 

பரையானுங் கிணேசன்குகன் காப்புப் பாரே ! 


- 1 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


நாட்டுவாய் வராகத்தின் சிரசு தன்னில் 

நற்சூ தங்க ளஞ்சுபத்து விட்டுத் தைத்து 
நாட்டிடுவாய் மணஞ்செய்து சாம மூன்று 

நட்பாக எரித்திடவே திரண்டு நிற்கும் 
நாட்டிடுவாய் காக்கையொன்று 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடியெண் 507 D 1105 போன்றது . 


இதில் , சூதமெழுகு , வங்கம் வலியம்ப + . நாகம் , அஞ்சனம் . பொன்னாவிரை 
அஞ்சனம் விஷ்ணுகிரந்தி , பல்லரைமூலி அஞ்ச6 ம் , பாஷாணம் , செம்பு சுத்தி , தம்பனக் 
குளிகை , பறட்டை மூலி , குருவை நெல்லு , 66.ன் தாமரை , லிஙகப்பூச்சு , நாகபர்பம் , 
வக்கா கருவறியும் , லிங்கமுருக்கு முதலியன உள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 2791 


சுவடி எண் : 1476 


பிரமமுனியார் வைத்தியம் - 700 


ஏடுகள் : 195 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 6000 

ஆசிரியர் : பிரமமுனி 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 27 } x34 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் ; 


திருவளரு மெய்ஞ்ஞான மூர்த்தி பாதம் 

செப்பெரிய கிணேசனொடு கந்தன் பாதம் 
அருவுருவா யாதியந்த வெளியுந் தாண்டி 

அகண்டுநின்ற சின்மயத்தின் பாதம் போற்றி 


+ 


+ 


+ 


பாரப்பா பெரு நூல்தான் மூன்று காண்டம் 

பாடினே னதைக்குறுக்கி மூன்று நூறு 


10 - வது தொகுப்பு 


சேரப்பா ஞானமொடு வாத மார்க்கம் 

செப்பரிய வயித்தியமு மஷ்ட கர்மம் 
ஆரப்பா வகைவிபா மாகச் சொன்னார் 

அறியாத பசளைக்கு மறிய வேண்டி 
சீரப்பா கருக்குருவுந் திறந்து சொன்னேன் 

செப்பியதோர் நூல்களுக்குத் திறவுகோலே ! 


-- 


முடிவு : 


வசியமாய்ப் பாடிவைத்தேன் எட்டு காண்டம் 

மைந்தனே அதைக்குறிக்கி யெட்டு நூறு 
வசியமாம் வெட்டவெளி யாகச் சொன்னேன் 

மகத்தான யின்னூலைக் காட்ட வேண்டாம் 
கசிந்துமன முருகியே முறைதப் பாமல் 

கைபாகஞ் செய்பாக மறிந்து செய்யே ! 


697 


- - 


செய்யவே ஆசானை யடுத்து ... 


காலம் ! 


இல்லை 


தவிப்பு : 


இதில் , 23 - வது ஏடு முன்பகுதி முறிந்து பின்பாதி கடைசியில் சேர்க்கப்பட்டுளது . 
தலைப்பு 700 என்றுளது . 697 - ஆம் பாட்டில் எட்டு நூறு என்று பாடப்பட்டுளது . 


இதில் , வாத முப்பு , முப்பு செய்யும் முறை , வாதம் எண்பதுக்கும் எட்டிக் கொட்டைத் 
தயிலம் , நிலவாகைச் சூரணம் ஆனந்த வயிரவன் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


** 


ரிசை எண் : 


2792 


சுவடி எண் : 1477 - a 


ரோமரிஷி - 


16 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 35x51 செமீ . 
பக்கத்திற்கு : 15-16 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


74 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


மூர்த்தியுரைத்தோன் முதனூல் 

களுக்குத் தொடுகுறியும் பிடி நிலமுந்த 
தோணு 


முடிவு : 


ஆக தோ வேலையிலே கண்டார் சிப்பி 

ஆகாச விந்துவல்லோ முத்தாய்ப் போச்சு 
சாகாதோ யின்ன...... லானைக் கல்லு 

சத்தியுவர் சூடனங்கே சத்தே பட்டால் 
வேகாதோ யினமினமுஞ் சேர்ந்த தாலே 

வெண்கிளிஞ்சி கெற்பநீர் விட்டார்க் கெல்லாம் 
போகாதோ குருமுடிக்கும் பாக மெல்லாம் 

பூட்டறிந்து பார்த்தவர்க்குப் போக்குத்தான் முற்றே ! 


காலம் : 


இந்த செவடி சோயத்தார் மகன் வீராசாமி 


குறிப்பு : 


இது , கூந்தற்பனை ஏட்டில் எழுதப்பட்டுளது . ஏடுகளின் 
பட்டிருப்பதால் 3 வரிகள் தெரியவில்லை . ஏடுகள் ஒடிந்துள்ளன . 


மேல் ஓரம் பழுது 


. 


வரிசை எண் : 279 


சுவடி எண் : 1477 - b 


மச்சமுனி - 20 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 35x 51 செ.மீ 
பக்கத்திற்கு : 15-16 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


உந் ... 

...... பிரணவங்கொண் டுலகை யாளு 
தந்தியெனும் ஐங்கரனைத் தொழுது 

இந்திர சாலமெனும் ...... த்தீரனூர் கர்ப்பில் 


20-வது தொகுப்பு 


விந்தையுள்ள கருமரைப்பு விபரந் தோற்ற 

விளம்பியதோர் மச்சனெனும் முனிவன் சொல்ல 
யெந்தையுள்ள படியுரைத்தோன் லோகத் தோர்க்கு 

மின்பமெனும் கருக்குருவிள் சூசத்தீர் காய்பே ! 


முடிவு : 


கொள்ளுவது ஆரெண்டால் வாத யோகி 

குருவருளால் வாதசித்தி காண்பான் பாரு 
கொள்ளுவது ஆரெண்டால் மந்திர வாதி 

கூறறிந்து அஷ்டசித்தி மேவு வான்பார் 
கொள்ளுவது குருபதத்தை நித்தம் போற்றி 

கொண்டாடிக் கூசாமல் நிற்பவரே குருவைக் காண்பார் 
கொள்ளுவது ஐங்கரன் தன் பதத்தை நித்தம் 

கொண்டாடி வழலைரெண்டு புத்து முற்றே ! 


22 


கலாம் : 


1830 - ம் வருஷம் ஆகஸ்ட்டு மாதம் 29 - ந் தேதி ஞாயிற்றுக்கிழமை துதுரிசி 

மினட் 
டில் சேர்ந்த செமேதார் ரெங்கப்ப னாயக்கர் குமாரன் வீராசாமி எழுதி முடிந்தது .. 
புஷ்த்தகம் . 

குருவே துணை 


குறிப்பு : 


இதில் , கொடி சுன்னம் , குடத்து நீர் ஆகிய மருந்துகள் பேசப்படுகின்றன் இது 
கூந்தற்பனை ஏட்டில் எழுதப்பட்டு மேல் ஓரங்கள் 3 வரி அளவுக்கும் பழுது பட்டுள்ளன 

இதன் பின்னர் இருமலுக்கு மருந்து எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 2794 


சுவடி எண் : 1177 - c 


ரோமரிஷி பாடல் 


50 


ஏடு : 6 கி . எண்ணிக்கை : 600 

அளவு 35x51 செ மீ . 
பக்கத்திற்கு : 15-16 வரிகள் ஆசிரியர் : ரோமரிஷி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தமிழ்ச் சுவடி களில் 


காலம் ; 


இந்த சாஸ்த்திரம் துதுரிசி மினட்டில் சேர்ந்த , செமேதார் ரெங்கப்ப னாயக்கர்க்கு , 
மஹன் வீராச மி ரோமரிஷி அன்பது யெழுதி முடிந்தது . 


முற்றும் 


குருவே துணை 


நாயத்துக்கிழமைக்கு நிறைந்தது முற்றும் 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 647 / D 1270 ரோமரிஷி வாத சூத்திரம் 10 போன்றது . 
கூந்தற்பனை ஏட்டில் எழுதப்பட்டுளது . மேல் ஓரங்கள் பழுதுபட்டுள்ளன , 


* * * 


வரிசை எண் 


2795 


சுவடி எண் : 1477 


அகத்தியர் நரசிங்க லேகியம் - 16 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை 200 

அளவு : 35x51 செ மீ . 
பக்கத்திற்கு : 15-16 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்று முளது . எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


நரசிங்க லேகியம் 


சாத்தரிய ( பொதிகை ) வரை 

நின்று தவங்கள் செய்து 
பேற்று அனு தினப் போற்றி குக்குட மூர்த்தி 

பிணையடியை மறவாம .......... 


முடிஷ் : 


தேய்த்திடா நரசிங்க லேகி யந்தான் 

துன்மார்க்கர்க் கீயாதே தோசம் தோசம் 
மார்க்க மடா வியாதியெல்லா மாறிப் போகும் 

வயோதியமாம் பேர்களுக்கு மாதந் தின்ன 


20 வது தொகுப்பு 


17 


பூத்திடவும் பூவுண்டாம் காயி காய்க்கும் 

பொன்னிறம் போல் தேகமுமாம் பொய்யே யில்லை 
பாத்திடவே பதினாறு பாட்டுக் குள்ளே 

பரமகுரு சொன்னபடி பாடினேனே ! 


16 


அகஸ்தீசர் நயினார் அருளிச் செய்த நரசிங்க லேகியம் 


எழுதி முடிந்தது முற்றும் 


- குருவே துனை 


காலம் : 


இது ரெங்கப்ப சுபேதார் குமாரன் வீராசாமி எழுதினது முற்றும் . 


குருவே துணை 


குறிப்பு : 


16 


இது , கூந்தற்பனை ஏட்டில் எழுதப்பட்டுள்ளது . எமது சுவடி அகத்தியர் 
என்பவைகளில் வேறாயது . லேகியம் செய்முறையும் அதன் பலனும் கூறப்பட்டுளது . 


* * * * 


வரிசை எண் : 2796 


சுவடி எண் : 1477 - e 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 35x5 செ.மீ. 
பக்கத்திற்கு : 15-46 வரிகள் 

ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


எ : மூடாமல் சிறிதுசனம் வேதாந் தங்கள் 

முகப்பாடம் பண்ணியல்லோ பிரசங் கித்து 
வீடேது உடலேது யோக மேது 

வீண்பேச்சாய்ப் பேசியல்லோ மாண்டு போனார் 
காடேறி மலையேறி நதிக ளாடி 

காய்கனிகள் சருகுதின்ற காமத் தீயாய்ச் 
சூடேறி மாண்டவர்கள் கோடா கோடி 

சுரூபமுற்றுப் போரவர்கள் சுருக்கந் தானே ! 


18 


13 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடி : 


மலட்டுப்பூச்சி விழ 


தூரல் தி யானவுடனே - கோழிமுட்டை 
வெளக் கருவில் கொடி வேலி 
வொரைத்துக் குடுக்கவலி மிகுதியா யெடுக்கும் 
ஆச்ச செத்து விழும் . மேலே கரு 
கைகண்டது 


இல்லை 


தறிப்பு : 


இதில் , தலையிடிக்கு எண்ணெய் , குளிர்ச்சி யெண்ணெய் , மூலத்துக்கு யெண்ணேய் 
புதமான மருந்துகளும் , குணங்களும் உள்ளன . 


வரிசை எண் : 2797 


சுவடி எண் - 1478-3 


சுரசாத்திரம் 


ஏடுகள் 4 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 

33X3 செமீ . 
பக்கத்திற்கு : 6 - 7 உரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : கிருத்துவம் 
நிலைமை : மிக மிக செல்லரித்த நிலால 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : 


தொடக்கம் : 


சிவமயம் 


திருவருளின் செயலயா னறியேன்பர தேவதைத் 
தருபர மவற்றினி யென்று 

சொல்வதுந் தாரணிமேவ 
அருள் தரும் குருவேதப் பொருளுமெய்யாகு 

மென்றாகில் 
கருது மென்னென்னப் படி கூட்டி 

ஆவதென்னைக் காப்பதுவே 


20 - வது தொகுப்பு 


179 


சுரம் இருபத் கெட்டுக்கும் சுரசாத்திர வறியவும் 
நட்சேத்திரம் யி ருபத்தேழக்கும் பார்க்க காவல் சாத்திரம் 


அசுமதியில் பற்றினால் 

னாள் நிற்கும் . அதில் நில்லாதே பானால் 17 
நாளில் நிற்கும் . பரணியில் ............. 1 னாள் நிற்கும் . அதில் நில்லாதே போனால் 15 
நாள் நிற்கும் , 


முடிவு : 


30 பிறை கண்டி . வியாதியிருக்கும் . ஆனால் நல்ல வயித்தியன் 2 குணத்துக்கு 
வரும் வியாதிக் குறிப்புக்கு இந்தப்படி பிறை சாஸ்த்திரம் பார்த்து செய்ய சகல ... 
வியாதியுந் தீரும் . 

சுரசாஸ்த்திரம் முற்றும் 


குருவே நம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . இன்ன நாளில் சுரம் பற்றினால் இத்தனை நாளில் விடும் என்ற குறிப்போடு 
எழுதப்பட்டுள்ளது . 


* 


வரிசை எண் : 2198 


சுவடி என் ; 1478 - b 


அகத்தியர் வாகடம் 


ஏடுகள் : 89 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 

33x3 செ.ம். 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
லைமை : மிகமிக செல்லரித்த நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


( தேவரே ) வாழ்த்தும் பாரசை யாண்டும் பாலரே 

யெனக் குறவாகித் 
தேவரீ ரல்லா லறிமுக மெனக்குத் 

திருவுள மறிய வேருனதோ 


ஆசிரியர் : 

தமிழ்ச் சுவடிகளின் 
அகத்தியர் நாடி நூல் 
கரிமுக னடியை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்கில் 
முடிவு : 

.......ல்லாந்து கிடக்கவும் வாதந் தீரும் 
பத்தியம் வென்னீரும் பாலும் .. வேறு . 
மிந்த 

ப்பாற்க எல்லையில் விழுந்த 
பழுபத்தீராயிரம் வியாதியுந் தீரும் 
அகஸ்த்தியர் 

வேண்டியது 
காலம் : 

இல்லை 
குறிப்பு : 

இது எமது சுவடி என 322-6D - 61 ! போன்றது . நாட்டிப் போன்றது . 
வரிசை எண் : 

சுவடி எண் : 1478 - c 
கருவூரார் பலதிரட்டு 
ஏடு : 34 { 45-78 ) கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 33X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 4 - 6 வரிகள் 

பொருள் : மருத்துவம் 
நலைமை : மிகமி ச் செல்லரித்த நிலை முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிட 


2799 


தொடக்கம் : 


ன்னறகே ... 
சடையாய்க் கொண்டு 
பாலிற்ப 


முடிவு : 


யிரண்டு மிளகத்தனை வெற்றிலையில் 
வைத்துக் குடுக்கவும் . விஷம் வாங்கும் 
இது கை கண்டது . பத்தியம் பச்சரிசி 
பாசிப்பயறு கஞ்சி காச்சிக் குடுக்கவும் 


2 ) - வது தொகுப்பு 


81 


{ 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வசீகரம் மோகன மூலிகை , கிராணிக்கு கிஷாயம் மேகவெட்டைக்கு , ஒட்டிய 
புண்ணுக்கு , கல்லெரிப்புக்கு , பாரிச வாயுவுக்கு , மூலத்துக்கு , பித்த ரோகத்துக்கு மருந்து 
சூரண ராசன் சகலவியாதியும் தீரும் முதலான பலதலைப்புகள் உள்ளன . மிகவும் பழுது 
பட்டதனால் கையாள்வது கடினம் . 


வரிசை எண் : 2800 


சுவடி எண் : 


1473 - d 


அகத்தியர் சிந்தாமணி 


அளவு : 33x3 செ . 


ஏடுகள் : 92 ( 78-169 ) 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 4000 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பிடித்திருந்த கல்லுக்குப் பேர்தா னேது 

பிரமூலின் தேவதையின் பேர்தா னேது 
அடுத்திருந்த சுழுமுனைப்பா லின்னதுதா னேது 

அணி விரலும் சிறுவிரலும் யிரண்டங் கேது 
தடுத்திருந்த பண்டிதத்தின் யையிக்கபறத்தானங் கேது 

தாங்காம லெடுத்துவிர தானங் கேது 
படுத்திருந்த பண்டிதனே யிந்த நூலை 

பகுத்தறிவீர் யின்னதென்று பகரு வீரே ! 


முடிவு , 


கண்புனலிறங்கு வகுறதனால் பிடித்து வாட்டக் 

கக்கிவிடுந் தயிலத்தைப் பதனஞ் செய்து 
கண்ணிலிடத் தொண்ணூத்தாறு வியாதியும் நீங்கும் 
பலிக்கும் பாரே பறங்கிப் பண்டிதம் 

சுகசன்னி நடுக்க 

முற்றும் 
( சுறா............ மறிவினுமை யுண்டா சாத்திய வண்ணங்காணே ! ) 


6 


82 


தமிழ்ச் சுவடி 


களின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


வகை , 


இதில் , விஷத்துக்கு , மருந்து சுத்தி சிந்தாமணி , தண்ணி தாகத்துக்கு மருந்துகள் 
சுத்தி , வாத சூலைக்கு குளிகை , மண்டூரத்தமிலம் , குமரித்தயிலம் பண்ணும் 
சூதக வாயுவுக்கு , வஞ்சினைக்கு , எழுஞாயிறுக்கு . செவ்வட்டை கடிக்கு , பித்த பாண்டு 
வின் குணம் , கலியாணகிருதம் , செம்பூரான்கடி . செவ்வட்டைக்கடி முதலான எட்டு 
வகைக்கு மருந்து , சகல களிச்சலுக்கும் தயிலம் முதலான பல தலைப்புகள் உள்ளன 


* 


வரிசை எண் : 2801 


சுவடி எண் : 1478 - e 


( குணவாகடம்) 


ஏடுகள் ! 22 ( 169-190) 
பக்கத்திற்கு : 7-5 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


கி . எண்கணிக்கை : 1000 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 33x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் 


விஷ தோஷத்தின் குணம் 


ஒருமையாம் விஷம்தோ ... 

ஒருக்கா லிருக்கால் நாலுதரம் 
பெருமையாம் சுரம் நடுக்கல் பேணியே 

விட்டுவிட்டேகும் 
அருமையாஞ் சிரசுநோதல் .... 


முடிவு : 


பொக்கமுடன் பிரமையுண்டு பொய்யே சொல்லும் 

போதவே யுடல் நடுக்கும் புனித்துப் பார்க்கும் 
மிக்கனந்தான் நாளெட்டு யில்லைப் பார்த்து 

மிதுகுணத்து வாராது யேல மாதே 
நக்கனார் அகஸ்தியர்க்கு அருளிச் செய்த 
நன்னூலின் விதிப்படியே நயந்து பாரே ! 

கிஷாயம் 


134 


20 -வது தொகுப்பு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சிம்ம தோஷத்தின் குணம் . கிஷ்ண தோஷத்தின் குணம் , அசாத்திய 
லட்சணத்தின் குணம் , பித்த பாண்டுவின் குணம் , சோகைக் குணம் , வாத சரீரத்தின் 
குணம் , பித்த சரீரத்தின் குணம் , சிலேத்தும சரீரத்தின் குணம் , அதிசார கோசம் , 
குளிகை . அதிசார கபாடம் , சன்னி வாத சுரத்தின் குணம் முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


* * 


வரிசை எண் : 2802 


சுவடி எண் : 1478-1 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 ( 191-195 ) +1 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 33X3 செமீ . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிக செல்லரித்த நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அண்டவாதம் விரைவாதம் 


லிங்கம் 


பலம் 


. 
3 


. 


பெருங்காயம் 
ரசம் 
ரசசெந்தூரம் , 
வாளம் 


பொரிச்ச வெங்காரம் பலம் ! 
இஞ்சிசார் 
நாலுசாமம் 
அறப்பு தேன் 
2 - சாமம் 


- 


1 


முடிவு : 


கட்டிக் கொண்டு பாகு பதத்தில் 
சூரணம் கொட்டி கிண்டி பசுநெய் 
படி - 4 , தேன் படி - 2 , விட்டு 
கிண்டவும் . அந்தி சந்தி 


84 


தமிழ்ச் கவடிகள் 


விராகனிடை சாப்பிடவும் 
தாது புஷ்ட்டி இந்திரிய விருத்தி 
ரெத்தம் ஊர , திரேகம் மினுமினுப்பு 


ஸ்ரீ போகம் தள்ளவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அந்தர வாய்வுக்கு சஞ்சீவி மெழுகு , வலிப்புக்கு நசியம் , நிலாவாரைச் 
சூரணம் , சிவன்வேம்புச் சூரணம் , பயித்தியத்துக்கு ( நடுவில் உள்ள ஒரு ஏடு ) . மதன 
விந்தாதி லேகியம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 2803 


சுவடி எண் : 1478 - g 


அகத்தியர் கல்நண்டு சூத்திரம் 


16 


ஏடுகள் : 3 

கி எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் ; அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 

33X3 செ.மீ , 
பொருள் ; மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உத்ததொரு சமுத்திரந் தன்னில் பிறந்த 

உசிதமென்ற கல்நன்று செய்கை கேளு 
கற்றவர்கள் அறிவார்கள் கல்லாதார் 

கசடருக்குத் தெரியாதய்யா 
குற்றமென்ற தெரிந்தெடுத்து ( செ ) ய்ய மாட்டார் 

கூறுகிறோம் நன்றாய் நீ நீ தான் கேளு 
சுத்தமாம் பொறிக்காரம் விராகனிடை ரெண்டில் 

சூட்சமுடன் நல்லஜலம் படிதான் வாரே ! 


-1 


முடிவு : 


நாற்றிசையும் தொண்டாளு தன்றிப்பூ சாத்தில் 
நன்றாக கல் நன்று தன்னைச் சேர்த்து 


2 - வது தெகுப்பு 


85 


தீட்டிட வே கணணு ரெண்டில் அப்பா கேளு 

திடமாக யெள்ளழவு யெட்டு நாளே ! 


- 13 


யெட்டுநா ளிட்டவும் நேத்திர ரோகம் 

யெளிதாகப் போச்சுதடா தொண்ணூத் தாறும் 
முட்டாக முருங்கை விரை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


" கல் நண்டு சூத்திரம் 


என்ற 


மருந்து 


இதில் நோத்திர ரோகங்களுக்குரிய 
கூறப்பட்டுள்ளது . 


* * * 


வரிசை எண் : 


2804 


சுவடி எண் : 1479 - a 


புலிப்பாணி - 500 


ஏடுகள் : 97 கி , எண்ணிக்கை : 5000 

அளவு : 36x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : புலிப்பாணி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அண்டரண்ட மாகி 

நின்ற வரனே காப்பு 
ஆனந்த மாகி நின்ற உமையாள் காப்பு 
குண்டமெனும் குண்டலியின் குறியே காப்பு 

குமரகுரு வேல் முருகர் பாதங் காப்பு 
புண்டரிக மானதிரு மாலுங் காப்பு 

புகழ்பிரமன் முதற்குலிச னைவர் காப்பு 
கண்டமெனும் மாருதம்போல் வைத்தி யத்தில் 

சாத்துகிறேன் போகருட பாதங் காப்பே ! 


முடிவு : 


நவின்றிட்டோம் புவிதனிலே வைத்திய மார்க்கம் 
நன்றாகச் சொல்லிவைத்தே னிந்த நூல் வேண்டும் 


86 


தமிழ்ச் சுவடிகளின் 


பவின்றிட்ட நோயாளர் வைத்தி யோர்க்கு 

பண்பாகத் தொழுதேத்தித் தாம்பூல மீய்ந்து 
இவின்றிட்ட மவையெல்லாம் அவர்க்குச் சொல்லி 

இதம்பெறவே செய்தபின்பு அவிழ்தங் கொள்வாய் 
கவின்றிட்ட போகருட கடாட்சத் தாலே 

காசினியில் புலிப்பாணி ஐந்நூறு முற்றே . 


- 501 


குருகடாட்சம் 


வேலும் துணை 


தெட்சணாமூர்த்தி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 503 / D 1099 போன்ற தெளினும் இதில் முழுமையும் உளது . 
ஏட்டு எண் 50 க்குப்பின் 60 என்ற எண் குறிப்பிடப்பட்டுளது . 


இதில் , சன்னிக்கு மேல் பூசத் தயிலம் வாய்வுக்குத்தலுக்கு கியாழம் , செய்யான் 
பெருச்சாளி கடிக்கு தேள் கடிக்கு மூலிகை , கற்பூரக் குளிகை அரிதார பற்பம் முதலான 
பல தலைப்புகள் உள்ளன . 


மருத்துவரை நோயாளி எவ்வாறு போற்ற வேண்டும் என்பது கடைசிச் செய்யுளால் 
அறிய முடிகிறது . 


வரிசை எண் 2805 


சுவடி எண் : 1479-5 


வைத்திய சாத்திரம் - அட்டவணை 


ஏடுகள் : 33 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

36x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7--8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


87 


20- வது தொகுப்பு 


தொடக்கம் : 


குறிபார்க்கிறது 


சகலமான அவிழ்தம் சூரணம் பஸ்பம் 
கற்கம் லேகியம் ஆக்கிராணம் எண்ணெய் 
நசியம் மாத்திரை இவைகள் எல்லாத்துக்கும் 
கைமுறை அறியும்படி 


குருகிடாட்சம் 


முடிவு : 


அதுஞ்செந்தூரமாக வென்றால் சுத்திபண்ணின அரைப் 
பொடியை நெல்லிக்காய் சாத்தில் மத்தித்து உலத்தி 
குகையிலிட்டு கெசபுடம் அல்லது கொல்லன் 
உலையில் குறுணி கரிபோட்டு ஊதினால் 
வால் சூரியனைப்போலே பிறசமனம் பூத்திருந்தால் 
பின்னையும் போடலாம் செந்தூரம் ஆகும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சன்னி பதின் மூன்றின் குணம் , பதின்மூன்று வகைசன்னிக்கு . ஏழு வகை 
தோஷத்துக்கும் மருந்து , பரங்கிப்பட்டை ரசாயனம் . வில்லாதி லேகியம் , உள்க்காச் 
சலுக்கு மருந்து , பட்சிதோஷத்துக்கு மருந்து . 

மருந்து . ராச வயித்தியம் , பெரும்பாட்டுக்கு . 
யெலும்புருக்கிக்கு , யோனி சூலைக்கு மருந்து முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2806 


சுவடி எண் : 1480 


அகத்தியர் சௌமிய சாகரம் 


1200 


ஏடுகள் : 115 

கி . எண்ணிக்கை: 600 அளவு : 571 x 31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் ; மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் 


88 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சோதியெனும் மனோன் மணியைத் தியானஞ் செய்து 

சுகமாக சவுமியசா கரத்தைப் பாட 
ஆதியெனுங் கணபதியும் வல்லபையுங் காப்பு 

அரசான பிரமனோடு சரசுவதியுங் காப்பு 
நீதியெனும் மாலுடனே லட்சுமியுங் காப்பு 

நின்றிலங்கும் ருத்திரனும் ருத்திரியுங் காப்பு 
ஓதியதோர் மயேஸ்வரனும் மயேஸ்வரியுங் காப்பு 

உறுதியுள்ள சதாசிவனும் மனோன் மணியுங் காப்பே ! 


முடிவு : 


தானென்ற ஆனந்தந் தானே தானாய் 

தண்மையுட நின்ற நிலை தானே கண்டு 
வானென்ற கேசரியில் மௌனம் ஒட்டி 

வரிசையுடன் அண்டகே சரத்தில் சென் நால் 
யேனென்று மனோன்மணிதான் முன்னே நின்று 

யின்பரச வமுர் தமது மீய் .... 


1030 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , இடையிடையே { 115-199 ) 84 ஏடுகள் இல்லை . இது எமது சுவடி எண் 
348 / D 691 போன்றதெனினும் இதில் 1200 என்றும் , அதில் 100 முற்றும் என்றுளது . 


இதில் , ரேசக பூரக கும்பகம் , ஆதாரபூசை , ஐம்புலம் , கரணம் நான்கு , ஆத்ம 
தத்துவம் 24 , பூரண சந்திரன் , நாக்கு நுனி , அனுகதம் , ருத்திரதியானம் , சண்முகத் 
தியானம் , சிவபூஜை விபரம் , சிவயோகக் குறிப்பு, சாதிலிங்கக்குரு , அண்டபிண்டம் 
அறிய முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2807 


சுவடி எண் : 1481.a 


சத்தியாருடம் 


அளவு : 38x 3 செ.மீ. 


ஏடுகள் : 18 
பக்கத்திற்கு : 7.8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 800 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் .. 


-வது தொகுப்பு 


89 


தொடக்கம் : 


வெத்தியா தவத்தோன் கும்ப 

மேயிமுன் பதத்தைப் போற்றி 
சத்தியா ரூடந் தன்னில் 

தரும்பொருள் தன்னை யாய்ந்து 
முத்தியாய் விருத்தம் நூறும் 

மொளிதற் கென்று நாவால் 
அத்திமா முகத்தோன் மிக்க 

டியினை சென்னி வைப்பாம் 


முடிவு : 


விரித்திட்டேன் சத்தியா ரூட மான 

விருத்தமான ஒருநூறும் வேத மாகும் 
வருத்தமாய் மனம்பத்திப் பார்ப்பார் கோடி 

மா நிதியும் பெற்று மென்மேல் வாழ்வார் 
தரித்திரிய மணுகாது தற்ம முண்டாம் 

தாரணியில் சித்தர் வந்து தருவார் புத்தி 
கருத்துடனே அய்யாவும்தான் காட்சி தருவார்க 

ளொரு நூறு முற்றே ! 


103 


காலம் : 


வெங்கா செட்டியார் மகன் 
சுப்பா செட்டியார் எழுதினது 
மனோசிப் பட்டி 


-- 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 613 / D 1234 போ.எறது . 


இதில் , முதற்பாடல் அதிகமுளது , ருத்திர அஞ்சனம் , 

பிரிமாத்திரை, சங்கர 
வயிரவன் . கீரி அஞ்சனம் , ராமபாணாதி மாத்திரை, பஞ்சபாணக் குழம்பு , சிந்தாமணி , 
சஞ்சீவி உண்டை , திருமூலகண்ட சூரணம் , விநாயக நசியம் . 

எடை 
குடோரிக் குளம்பு முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


நவனீக் 


SK 


90 


தமிழ்ச் சுவடிக 


ன் 


வரிசை எண் : 2808 


சுவடி எண் : 


1481 


தெட்சிணாமூர்த்தி வைத்தியம் 


80 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 

38X3 செ . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்று முளது . எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
அரன் கயிலை விட்டுநான் தெச்சணத்தில் வந்து 

அளவாந்த கோடி சித்தர் முனிகள் ரிஷிகளுமாய்ப் 
பரந்ததொரு பொதிகைதனில் இருக்கும் போது 

பாடினதோர் வாதமொடு வயித்தி யந்தான் 


முடிவு : 


முத்தியுள்ள அறுநூறும் நன்றாயப் பாரு 

முறையோடே ஆயிரததைஞ் நூறும் பாரு 
வெத்தியுள்ள கர்மகாண்ட முன்னூறும் பாரு 

பேர் பெத்த கடைக்காண்டம் ஐந்நூறும் பாரு 
எத்திசையும் மெய்க்குங்குரு முடிக்கும் சூத்திரம் 

யெண்பது நாற்பத் தாறும் பாரு 
பத்தியுடன் செந்தூரம் முப்பத் தாறும் 

பருபகுதி மதிசுடரைப் பணிய முற்றே ! 


குருபாதந் துணை 


ராமமூர்த்தி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 585 | D 1203 அகத்தியர் வைத்தியம் 80 போன்றது . 
அகத்தியரும் தெட்சிணாமூர்த்தியும் ஒருவரே போலும் , 

இதில் , தெசநீரில் மலடிக்கி லேகியம் , மலடிக்கி புழுவிழுக , பாலில்லாத பேருக்கு 
அஷ்டகுன் மத்துக்குப் பவளபற்பம் , ரெத்தமூலத்துக்குக் கசாயம் முதலான தலைப்புகள் 


உள்ளன . 


*** 


( -வது தொகுப்பு 


91 


வரிசை எண் : 


2809 


சுவடி எண் ; 


1481 


தெட்சிணாமூர்த்தி பற்பம் 


205 


எடுகள் : 35 கி . எண்ணிக்கை : 21000 

அளவு : 3883 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

7-8 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூரணமா மும்மூலப் பொரியில் சூடாய் 

புகையெழும்பி மேகமதாய்ச் சிரசில் சூடாம் 
காரணமா நீர் கலந்து கண்ணில் ரோகம் 

கனலெழுந்த வாயுவினால் சூலை ரோகம் 


முடிவு : 


னுன் 


நோய்மிகுந்து சாவதில்லை யொருநா ழுந்தான் 

னுமையாய்ச் சரக்குகளை நீற்றிக் கொண்டு 
வாயமுட னெண்ணையோடு கிருதம் செய்து 

வைத்திடு நீ அனுப்பானம் வரிசை கண்டு 
தாய்பதத்தைப் பூசித்து வயித்தியம் பாரு 

சதானந்த பூரணமே தனதா முற்றே 


- 200 


ஸ்ரீ ராமசெயம் 


தெட்சணாமூர்த்தி அருளிச் செய்த வயித்தியம் 205 

எழுதி முகிந்தது முற்றும் 


காலம் : 


இரக்தாட்சி வருஷம் கார்த்திகை மாதம் 21 - ந் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி 
திருவோண நட்சேத்திரத்தில் குருநூல் எழுதி முகிந்தது . வெங்கா செட்டியார் மகன் 
சுப்பாசெட்டி எழுதினது . 


சாமிதான் முன்னிற்க வேண்டியது . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 556 / D 1163 , எண் 362 / D 1169 அகத்தியர் வைத்தியம் 
205 போன்றது . முன்சுவடி போலவே இதுவும் இருவரையும் ஒன்றாக்குகிறது 

*** 


92 


தமிழ்ச் சுவடிகளின் 


1481 


வரிசை எண் : 2810 


சுவடி எண் : 


அகத்தியர் வைத்தியம் - 50 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 36x3 செ மீ . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதிகவ காரத்துக் கான வயித்தியத்தில் 
பொதிகை அன்பதில் முப்புப் புகலுவேன் - துதிகை 
வாரணத்தான் பாத மறவாம லென்னாளும் 
காரணத்தான் தேவிபதங் காப்பு ! 


முடிவு : 


பாலான திறமுடைய பிரமனாவான் 

பாரிலே வாழ்வதற்குக் குருவு மாவான் 
செயலான திருவுடைய செல்வ னாவான் 

சிந்தையிலே களங்கமற்ற சித்த னாவான் 
நாலான மணியொற்றும் பிரமனார் சொன்ன 

நலமுடைய முனிவர் மொழி நாடி முற்றே ! 


- 


அசத்தீசுபரர் நாயனாரருளிச் செய்த வயித்திய 


மன்பது எழுதி முடித்தது 


முற்றும் 


ஸ்ரீ ராமசெயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி என் 580 -ap 1:95 போன்றது . 


20 - வது தொகுப்பு 


93 


வரிசை எண் : 2811 


சுவடி எண் : 1481 


திருநடன சூத்திரம் 


48 


எடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 500) 

அளவு : 38x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-10 வரிகள் ஆசிரியர் : அறியக் கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


நாடியதோர் பூரணமாம் வேதாந் தத்தில் 

திருநடன சூத்திரத்தைப் பாட 
மூடியதோர் கணபதியுங் கந்தன் காப்பு 

( அருள் ) பெருகும் ரிஷிகள் முதல் சித்தர் காப்பு 


முடிவு : 


நானென்ற சாம்பிராணி சூடன் ரெண்டு 

நலமாகச் சீலைமண் செய்து காடைமூன்று 
வேனென்ற சாதிலிங்கம் வெகுநோய்க் காகும் 
விளங்கிடும் நாற்பத்தி யெட்டு சூத்திரந்தானே 


- 48 


இதன் பின்னர் சாக்குக்கட்டு எழுதிய உரை நடை மருத்துவம் உளது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 628 - D - 1249 போன்றது . 


*** 


வரிசை எண் : 2812 


சுவடி எண் : 1481 - f 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 + 15 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 
லைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 1000 

ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு 1 38 , 3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


94 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சந்தனாதித்தயிலம் 


மாதருட மோகம் வருந்தினால் மானிடரே 
தாது 
பாது கெடும் நீரழிவு தான் தோன்றும் - போதவே 
காங்கை யெடுத்துக் கண் சிவந்து கஞ்சித்தண்ணீர் 
வாங்கியுடல மெத்த வரளுமே - பரங்கியரே 


முடிவு : 


பிடவைதனி லிம்மருந்தைத் தாளிதமாய்த் தேய்த்துத் 
தரிப்பிடிக்க மானனையீர் இத்தனைக்குஞ் 

னிக் குளப்பதற்கு முற்றும் 
குருமுன் நிற்க வேண்டியது 


ச 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , காதில் வியாதிக்கு சீவகிளை தெரிசினை, உச்சித கலிக்கம் ( இத்துடன் ஒரு 
பகுதி முடிகிறது ) கிஷாயம் மருந்து . கெர்ப்பநோய்க்கு எண்ணெய் செம்பு சுத்தி , உப்பு 
செந்தூரம் , வயிரவபூசை , வாயுவுக்கு அஷ்டலேகியம் , வாடைமருந்து , சகலசெவ்வாப் 
புக்கு எண்ணெய் , மதனகாம லேகியம் முதலியன உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2813 


சுவடி எண் : 1481 


வைத்தியம் -360 ( அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் ) 


ஏடுகள் : 34 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 38x3 செமீ , 
ராக்கத்திற்கு : 79 வரிகள் 

ஆசிரியர் ! அகத்தியர் பொருள் : மருத்தும் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


சுந்தரானத்த வயிரவமாத்திரை 
பூரணமாய் நிறைந்த கும்ப னார்தாள் போற்றி 

புகலுகிறேன் வயித்தியரெத்தினச் சுருக்கத் தன்னை 
வாரண்மரி முகத்தோனைப் பணிந்து போற்றி 

வயித்தியந்தான் முன்னூற்றி யறுப துக்குள் 


H 


10 - வது தொகுப்பு 


95 


மூடிவு : 


தீங்கென்ற வாதமெல்லாம் சிதரிப் போகும் 

--- 6. சவாய்வு மலபெந்தம தீருந் தீரும் 
பாங்குடனே யித்தயிலஞ் சொன்னோ மின்னும் 

குறுக்கினோம் வெந்தோன்றிக் கிழங்கின் போக்கே 


202 


கிழங்கு தன்னை நிழலுலத்தித் தயிலம் வாங்கி 

கேளப்பா கிழங்கு 


காலம் 


ல்லை 


குறிப்பு : 


இது எலது சுவடி எண் 566 a / p 1176 அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் போன்றது . 
இச்சுவடியின் பாடலில் வயித்திய ரெத்தினச் சுருக்கம் 360 என்னும் தலைப்பு , வைத்தியம் 
360 என்றும் உள்ளது . 566 - ம் எண் சுவடியில் 262 - ஆம் பாடல் முடிந்ததும் முற்றும் . 


என்றுளது . 


இதில் , ஆனந்த வயிரவன் , சுயமக்கினி மாத்திரை , சிலோதாரி மாத்திரை , பஞ்சதீ 
பாக்கினி லேகியம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2814 


சுவடி எண் : 1481 -h 


வைத்தியத் திரட்டு 


: 1000 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை 

அளவு : 38x3 செமீ . 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் முதலானோர் பொருள் : மருத்துவம் 
திலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


9 


அகஷ்த்தியர் குளம்பு 


பெருங்காயம் கடுகிந்துப்பு 
ரசம் பொற்காரம் 
மனோசிலை திப்பிலி மரிதாரம் 
தகடதாகும் கருஞ்சிரகம் 


96 


தமிழ்ச் சுவடிகளில் 


முடிவ 


வீரமெழுகு 


வீரம் வராகனெடை - 1 சீனிக்காரம் வராகனெடை - 
மொசு மொசுக்கைச் சாறு முருங்கைப்பூச்சாறு 
சுருக்கம் குடுக்கவும் மேராகாரம் அனுப்பானம் 


குன் மத்துக்கு மிளகு , சன்னிக்கி இஞ்சிச் சாறு , காய்ச்சலுக்கு 
வாயுவுக்கு கருப்பட்டி குன்மத்துக்குத் தே , 


சுக்கு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் உதிரி ஏடுகளாக தனித் தனி பருத்துவங்கள் உள்ளன . அகத்தியர் குழம்பு 
ஒரே ஏடு வெண்பா , யீளை இருமலுக்கு சகலவிஷத்துக்கும் தூள் , கருங்கோழிச் சூரணம் 
மூலத்துக்கு மருந்து , சூதக வாயவுக்கு , வெட்டை வெள்ளைக்கி முதலான மருந்துகள் 
கூறப்பட்டுள்ளன 


வரிசை எண் 


281 


சுவடி எண் : 1482 


மாட்டு வாகடம் 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 251 x 2 செ.மீ , 
பக்கத்திற்கு : 3-6 வரிகள் 

சிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தாடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக 
குருவாழ்க குருவே துணை 

மாட்டுவாகடம் 
ஒட்டு நீராளியின் குணம் 


அறுவருத்து வெய்யிலில் உலந்து நிற்கும் 

இதுக்கு மருந்து எள்ளும் சிறுநீரும் 
புகட்டவும் நெஞ்சிலே குறுக்கிட்டுச் 
சூடு சுடுவது 


20 - வது தொகுப்பு 


முடிவு : 


கண் பூவில் விழுந்த மாட்டுக்கு 


சிறு குறிஞ்சாத் தளையும் உப்பும் 
ரெண்டையும் கசக்கி ஊத்தவும் 
ஆயிடுதா விட்டால் பசும்பால் சரிஉப்பு 
சரிபாலும் ரெண்டும் அரைச்சு உருண்டை 
செய்து தினம் ( குடுக்கவும் ) 


காலம் : 


விரோதிகிருது வருஷம் தை மாதம் 6 - ந் தேதி வெள்ளிக்கிழமை எழுதி நிறை 
வேரினது . முசத்து கோ மங்கலம் பரியாரி திருவேங்கிடம் மாட்டு வாகடம் . எடுத்தவன் 
குடுக்கவும் , 

மண்டு கருப்பண்ணன் துணையாக வேணும் 
பூணாச்சியம்மன் துணையாக வேண்டியது 


குரு கிடாட்சம் 


குறிப்பு : 


இதில் , நீர்க்கடுப்புக்குணம் உடுக்கை நோவின் குணம் , யிலவநோவின் குணம் . 
வரினோவின் குணம் , தலைப் புத்து நோவின் குணம் , குடல் வியாதியின் குணம் , கிரை 
னோவின் குணம் , பேராமை நோவின் குணம் , காயமாரி கொண்ட மாட்டுக்கு 
முதலான மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


* 


வரிசை எண் : 2816 


சுவடி எண் : 1483 - a 


சுந்தரானந்த சுவாமி அருளிச் செய்த அதீத வாக்கியம் 


ஏடுகள் : 31 ( இடையிடையே ஏடுகள் இல்லை ) 
அளவு : 30x3 செ.மீ. பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
பொருள் : மருத்துவம் நிலைமை : நல்ல நிலை 
எழுத்து : தமிழ் . 


கி . எண்ணிக்கை : 400 
ஆசிரியர் : சுந்தரானந்தர் 

முழுமை : முற்றற்றது 


7 


98 


தமிழ்ச் கவடிகளின் 


தொடக்கம் ; 


ஹரி ஓம் நன்றாக 


அரிஓம் அரகர அக்கனவு மாகி 

அதிலேதான் சுளித்தயிரு சுளியு மாகித் 
தெரியாத பொருளாகிச் சித்தரியு மாகிச் 

சிவனுமாய்ச் சத்தியுமாய் ரெண்டு மொன்றாய் 
தரியாத நிற்மோடரிதை அரிந்தால் 

தாயான மவுனத்தை அறிவா னய்யா 
விரிகமலத் தோனறியா னிந்த மூலம் 

வேதாந்தஞ் சித்தாந்தம் வெளிவி டானே ! 


- 1 


முடிவு : 


நமசிவய மென்றது முத லக்ஷரமு மாகும் 
னாடி நீ நினைத்ததெல்லாந் தருகு முண்மை 

+ 
நமசிவாய லம நமசி வாயா வென்னில் 

நற்செயமாம் பூமிகளைக் கொடுக்கும் பாரே ! 


+ 


+ 


260 


பாரப்பா சவ்வு நம சிவாய மென்றால் 

பரிவாக ராசதரு வுண்டா பாரு 
ஆரப்பா சிறீயும் நம சிவாய மென்னி 

லப்பனே காந்த 


காலம் : 


ல்லை 


குறிப்பு 


. 


இதில் , வீடு , வாடை , தகட்டு நிதானம் , அரவம் கடித்தால் , விஷத்துக்கு மருந்து , 
அஞ்சனம் , விஷத்துக்கும் சன்னிக்கும் , திலதம் , பிசாசு விஷம் , தோஷம் இதுகளுக்கு 
மந்திரம் , சன்னிக்கி , கற்பம் நாக பற்பம் , வாடைக்கி வாசம் கூட்டும் வகை , லேபனம் , 
சற்பம் யேத்த , குருவருளால் புத்தி சித்தி , புத்தி சொல்வது , வங்கறச வெள்ளை , அஷ்ட 
கர்மம் , அஷ்ட்ட கற்ம மூலிகை , தேக நோய் தீர , மாயா அட்சரம் , புத்தி வித்தை 
நல்கும் , நினைத்தபடி நடக்கும் , பதிகண்டி சுரத்துக்கு , அறுபத்து நாலு விஷத்துக்கு 
ஆகியன உள்ளன 


*** 


99 


20 - வது தொகுப்பு 


1483 - b 


வரிசை எண் : 2817 


சுவடி எண் ; 


கெருட பஞ்சாட்சரம் 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 30X 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : சுந்தரானந்தர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


கெருட பஞ்சாட்சரம் 


கணபதியும் கந்தனும் துணை . 


ஓதிய பிடாரர்க் கெல்லாம் 

யுத்தகோ டாலி யாகும் 
வா தென வுரைத்த தோரா 

னால்வலித் திடுங்கத்தி யாகும் 


முடிவு : 


கொள்ளும் தெய்வங் கிரவி 

குறிக்குந் திங்கள் பிடார ரரியதாம் 
துள்ளுஞ் செவ்வியத் துற்கை 

சொல்லும் புதனில் சரசுபதி 
தெள்ளும் வியாழக் கிழமை யெனில் 

சிறந்தவே லன்னெனு முருகன் 
வெள்ளிக் கணபதி 


51 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் D 1476/745 - K போன்றதெனினும் பாட வேறுபாடுகள் 
மிகுதியும் உள்ளன . தலைப்புகள் தரப்படவில்லை . அதைவிட இது நல்ல பிரதியாகக் 
காணப்படுகிறது . 


國 盛 國際 


100 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2818 


சுவடி எண் : 14 * 4 - a 


இராமதேவர் பட்சணி 


ஏடுகள் : 29 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 29 } x2 : செ.மீ 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : பருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முதுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


ஹரி : ஓம் நன்றாக 


ஆதியந்தம் நடுவிருந்த சோதி பாதம் 

அகண்டபரி பூரணமே அரிவே காப்பு 
நீதிகலை வாணிகுரு கந்தன் காப்பு 

நிரஞ்சனமா நிற்குணமாவதீதங் காப்பு . 


முடிவு : 


அல்லடா பசுக்களு ( க்கு ) னூலை முந்தால் 

அந்திரயிடி விழுந்துதலை தெரிக்குமாரு 
வெல்லடா நிற்கோடி சித்து மாடும் 

வேதாந்த பட்சணி அதிக முற்றே ! 


108 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


21 - வது ஏடு இல்லை . கையெழுத்து வெவ்வேறாக உள்ளது . இது , எமது சுவடி 
எண் D 1219 | 601 போன்றது . பிழைகள் மலிவு . பாட வேறுபாடுகள் அதிகம் , 

இதில் , ஆறு வகை வசியம் , ஆவின் புல்லுருவி , செம்பருத்தம் , மை , வசியம் , 
மோகனம் , தம்பனம் , ஆதியெண்ட பிண்டம் , காய்த் தயிலத்தில் சர்க்கரை , மாற்றம் , 
சூத செந்தூரம் , சால வித்தை . விஷ்ணு மூலி , ஆகாசகுடை , சன்னி பேய் சுரம் போக 
ஆகியவை உள்ளன . 


** 


26 வது தொகுப்பு 


101 


வரிசை எண் : 


2819 


சுவடி எண் : 


1484.b 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 39 ( 21 முதல் உள்ளன . இடையிடையே ஏடுகள் இல்லை ) 
கி எண்ணிக்கை : 1000 

அளவு : 29 / x2 ; செ.மீ. பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
சிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 

நிலைமை : பழுது 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெவ்வேறே சுத்தி செய்து 
பிலப்பதற்குப் பூனீறு களஞ்சி யொன்று 
சீராகக் கல்வத்திற் பொடித்துக் கொண்டு 

சிறக்கவறை நாற்சாமங் குமரிச் சாற்றால் 
டாராக வில்லைசெய்து உலந்த பின்பு 

பண்பாகப் பிடம்போட வியரங் கேளே ! 


- 65 


முடிவு : 


வில்லை தனைக் குப்பிக்குள் ளிட்டு நீயும் 

விபரமுடன் சில்லிட்டு சீலை செய்து 
நல்ல நவ னீதத்தைக் குமரிச் சாற்றால் 

நயமாக ஆட்டியந்த குப்பிக்குள் பொதிந்து 
வல்லதொரு தாளியிலே கல்லுப் பிட்டு 

வைத்த 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


ஏடுகள் தலைதடுமாற்றமாக உள்ளன . இதில் , படை , சொறி , பூசை விதி . லிங்க 
செந்தூரம் , வீரம் , வைப்பு , கலியுக மாற்கம் , அஷ்ட கற்மம் , வித்து வேஷன மூலி 
பேதனம் ; சிதம்பரம் , பஞ்சாட்சரம் , உச்சாடனம் ; தேக நோய் தீர மந்திரம் , மோட்ச 
சமாரச் சித்தி , தேக சித்தி , தானியம் பெருக பலிக்கும் , வசியம் சிலரோகம் , அக்கினிக் 
கடு . அகோரம் , வருண சிவம் , விஷதம்பிதம் முதலியன உள்ளன . 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


5.ரிசை எண் : 820 


சுவடி எண் : 1485-2 


இராமதேவர் சூத்திரம் - 50 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 291X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


ஆதியிலே வாலைமனோன் மணித்தாய் கூவி 

அழைத்திட்டு ஆதியந்தம் அறியச் சொன்னாள் 
சோதியிலே கருவுரை உன்னிப் பாரு 

சொல்லவொண்ணா அதிசயங்கள் தானே தோத்தும் 


முடிவு : 


யெட்டுமிரண்டு மறிந்தவர்க்கே யெய்து மெய்தும் 

மில்லாட்டா லின்னூல்தான் கிட்டாதப்பா 
துஷ்ட்டருடன் ஒருநாளும் கூட வேண்டாம் 

துடியாக ஒருவரையும் பேச வேண்டாம் 
மிஷ்ட்டமுட னின்னூல்தான் னம்பத் தொன்றும் 

எகதமாய் மவுனமுட னிருந்து கொண்டு 
அஷ்ட்டாங்க யோகமதைத் தினமும் பாரு 

அருளான மனோன்மணிதான் காப்பாள் முற்றே ! 


--- 


- 51 


காலம் 1 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் D 577/316 - b போன்றது . 

D 577 | 316 - b போன்றது . அதில் இராமதேவர் 
பட்சணி 50 என்றுளது , 50 பாடல்கள் உள்ளன .. இதில் 51 

) பாடல்கள் உள்ளன . 
பாட வேறுபாடுகள் மிகுந்துள்ளன . 


இதன் பின்னர் வைத்தியம் எழுதிய ஒரு ஏடு காணப்படுகிறது . 


20 - வது தொகுப்பு 


103 


வரிசை எண் : 2821 


சுவடி எண் : 1485-6 


சுந்தரானந்தர் சூத்திரம் 


ஏடுகள் : 10 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : ஒடிந்துள்ளது 


கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 29 } x3 செமீ . 
ஆசிரியர் : சுந்தரானந்தர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் தன்றாக 


சீரான உமைதேவி பாதம் போத்தி 

செகமகிழுஞ் சுந்தரனார் புவியே மெய்க்க 
பேரான அதி செயத்துள் முப்பத் தாறு 

பிரியமுடன் பாடுதற்குக் குருவைப் போத்தி . 


டிவு : 


கஞ்சன மாம் உருவேத்தி பூசை பண்ணு 

கடி னாடா அதிசயந்தான் முப்பத்தாறும் 
துஞ்சிவிட்டால் கிடையாது அதிஷ்டம் வேணும் 

சொல்லார்கள் குருபாதம் சொல்லொண் ணாரே ! 


- 36 


சுந்தரானந்தர் முப்பத்தாறு முற்றும் 


மீனாட்சி அம்மன் துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 621 / D . 1242 போன்றதெனினும் பாட வேறுபாடுகள் 
மிகுந்து காணப்படுகின்றன, 5 - ஆம் ஏட்டில் மோடி என்ற தலைப்பு உள்ளது . 7 , 8 
ஆகிய இரண்டு ஏடுகளும் தொடக்கம் முறிந்துள்ளன . 


* * * * 


104 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2822 


சுவடி எண் : 1486 


வைத்திய அட்டவணை 


ஏடுகள் : 134 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 191x4 செமீ . 
யக்கத்திற்கு : 4- 1 வரிகள் 

ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
லைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சுரங்களுக்குக் கசாய அட்டவணை 

வாத கரத்துக்குக் கசாயம் 


ஆக சேர்த்து நருக்கி 
சரி தண்ணீர் விட்டு 


வாதமடக்கி 
யாமணக்கு 
பெருமல்லி 
செறுப்படி 
சித்திர மூலம் 
வகைக்கி பலம் - 


எட்டொன்றாகக் 
குடுக்க வாத சுரம் 
பரந்தோடுமே 


முடிவு : 


மாத்திரை 


கடுகுறோ , 


கெவுரி 
திரிகடுகு 


கோரோ ........ 


ஆக வகைக்கி 


பாவையிலை சாரு 
அரைக்கவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


: 


இதில் , கொடூரமான வாத சுரத்துக்கு , பித்த சுரத்துக்குக் கிசாயம் , வேதினை 
செய்யும் பித்த சுரம் , தாப மிகுந்த பித்த சுரம் , சேத்துமத்துக்கு கிசாயம் , வாத பித்த 
சுரக் கஷாயம் , வாத சிலேத்தும சுரத்துக்கு . வெடியுப்புச் சுன்னம் , கெந்தக பற்பம் . 


20 - வது தொகுப்பு 


105 


கருவங்க செந்தூரம் , சகல வியாதிக்கும் , தாம்பிர பற்பம் , அண்ட வாதத்துக்கு லேகியம் , 
பரங்கிப்பட்டை எண்ணெய் , தாளிசப் பத்திரிச் சூரணம் , குன்மத்துக்கு , லிங்கக்கட்டு 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2833 


சுவடி எண் : 


1487a 


வைத்திய நிகண்டு அகராதி 


ஏடுகள் : 35 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 21x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூட வில்லை பொருள் : அகராதி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் - 


ஆகாயம் 


அரி யென்பது 

பூலோகம் 
அக மென்பது வான்லோகம் 
அகி லெ பது 
அத்திர மென்பது 
அண்ட மென்பது 
உணர்த்த வறிவது 
யாதொறு அடக்கம் 
அகமென்பது கொந்தக் குணம் 


முடிவு : 


சபால் 


சபின் 


திப்பிலி 
வசம்பு 
செம்பகப்பூ 
வறசுண்டி ( இவ்வளவே உள்ளன ) 


சம்பங்கிப்பூ 
சழங்கை 


( பின் பக்கம் ) 
அண்ணன் தம்பி ரெண்டுபேரு பாகம் பேற்பாதி பிரிச்சு விடவும் . 
ஆனை அஞ்சுபணம் . குதிரை முக்காபணம் . கழுதை காப்பணம் . 
ருப்படி 100 வாணும் . பணம் நூறு வரணும் 


காலம் : 


இல்லை 


195 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , நல்ல அகராதியாகத் தெரிகின்றது 
தாகும் . 


முழுமையும் கிடைப்பின் பயனுடைத் 


வரிசை எண் : 2824 


சுவடி எண் . 148.- L 


மவுன பரதேசி சொன்ன வாக்கியம் 


ஏடுகள் 89 கி . எண்ணிக்கை : 1300 

அளவு : 21X 3 செ C 
பக்கத்திற்கு ; 5-8 உரிகள் ஆசிரியர் : 

மவுன பரதேசி 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


பாரப்பா அப்பரிஷி ஆற்று பாவை 

பரிசலிக்கும் பூதங்கள் வயது கேளு 
நேரப்பா பத்தாண்டி லிளமை போகம் 

நிலையான இருபதிலே வளத்திப் போகும் , 
ஆறப்பா முப்பதிலே அழகு போகும் 

அப்பனே நாற்பதிலே மேனி போகும் 
சேரப்பா அன்பதிலே மணக்கீலாச் சேரும் 

சிரந்தசிட முத்திருந்து நரைக்குந் தானே ! 


முடிவு : 


சதி தன்மம் 
வலி குன்மம் 
எரி குன்மம் 
சூசிகா வாய்வு 
மூற்சித்த வாய்வு 
சன்னி மூற்சை 
பித்த மூற்சை 


சேஷ்ட்டும மூற்சை 
முசல கண்ட மூற்சை 
மத்து முள்ள வியா ரி 
யெல்லாம் தீரும் 
சுப்புற அக்கினி குமாறன் 
செந்தூரத் துக்கு ............ 
வியாதி யெல்லாம் தீரும் 


காலம் : 


இல்லை 


10 - வது தொகுப்பு 


107 


குறிப்பு : 


இதில் , பாஷாணம் , வெடியுப்பு , பதங்க :, திருதகள்ளி வுப்பு , மாட்டு வாகடம் , 
சவாரிகோளி , மதுகா . ர மசாலை , முசிறி கோலி , வாதப் புடிப்புக்கு , குன்மத்துக்கு 
மருந்து . வயித்திய அட்டவணை , தாது லட் F ணம் , சயரோகத்துக்கு கஷாயம் , கால் 
புத்துக்சூ . பேதிக்கு லேகியம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


-- 


வரிசை எண் : 2825 


சுவடி எண் : 


1488 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 94 

கி , எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 4-8 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 19x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


தங்கம் 

11 
அரிதாரம் 2 
வெடியுப்பு 2 
சீனம் 2 
சவ்வீரம் 2 


வேலிப்பருத்திப் பூச்சாறு 
விட்டு அரைத்துக் கவசம் 
கட்டி மேலே உத்தாமணி 
வேறு அரைத்துக் கவசங் 
கட்டி மேலே மூணு 
சீலை மண் செய்து 


கரியுப்பு 


து 


முடிவு 


கசகசா 

காட்டுக்கறம்பு 
தாளீசப்பத்திரி கறிச்சாணை 
வால்மிளகு புளிய நாலை 
கோட்டம் 

நாவ நாலை 
சாதிலிங்கம் 
கஞ்சா 


காலம் ; 


இல்லை 


10 


தமிழ்ச் சுவடிகன் 


குறிப்பு : 


இதில் , அங்காயி மாத்திரை , அண்ட வாயுவு , பூனீறுசயம் , மந்தாரகாசம் , மேக 
சஞ்சீவய்ெ மூலரோகத்துக்கு ரசமணி , சுண்ணாம்புச்சீலை சுத்தி தாம்பூராதி மாத்திரை 
சலக் கிராணிக் . நெல்லிக்காய் லேகியம் , 

நெல்லிக்காய் லேகியம் , கனணுக்கு , சூடன் வைப்பு முதலான பல 
தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2826 


அவடி எண் : 1 9 


இராமதேவர் 


216 


எடுகள் : 84 

கி . எண்ணிக்னக : 1500 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் 
நிலைமை : 

முழமை : முற்றற்றது 


அளவு : 

25x 3 செமீ 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியந்த மெய்நிறைந்த சோதி பாதம் 

அகண்டபரி பூரணத்தி னறிவைக் கூட்டி 
பாதியாய் முப்பொருளு மூன்று மொன்றாய் 

பரவெளியாய் நின்றபரா பரையின் பாதம் 


முடிவு : 


நாட்டினே னேதென்றால் மைந்தா பேளு 

நாதாக்க ளெல்லாருங் கூடி யேதான் 
வீட்டிமையாய் அவரவர் தான் சொன்னா ரப்பா 

விகுவாக யென்னூலில் வெளியாய்ச் சொன்னேன் 
பாட்டிலே சொன்னதென் றெண்ணி நீயும் 

பலிக்குமோ பலிக்காதோ யென்றெண்ணாதே 
தீட்டியதோர் நவமணிகள் கோத்தாற் போல 
செப்பினேன் சித்தரெல்லாந் தியங்கி ளாரே ! 


- 212 


ส ย 4 : 


இல்லை 


- { - " வ து தொகுப்பு 


109 


கறிப்பு : 


இது , எமது சுவ . எண் 324- / D 640 போன்றது இதில் ஞானம் சவுக்காரம் , 
பூனீறு , அயசெந்தூரம் , சாறச் சுண்ணம் , காந்த சத்துக்கிண்ணம் , கல்லுப்புத்தயிலம் , 
குருவழலை முதலான பல தலைப்புகள் உள்ளன 


*** 


வரிசை எண் : 


2827 


சுவடி எண் : 1 90 


இராமதேவர் அஷ்ட கர்மம் 


ஏடுகள் : 70 

கி , எண்ணிக்கை : 1500 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : இராம தேவர் 
திலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு - 17x3 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வாலை குரு 


பூரணத்தி லுணர்ந்தோர்கள் பாதம் போற்றி 

பொதிகைவரை மூலவர்க்கும் பெரியோர் பாதம் 
சீரணத்த நந்தீசர் சட்டைமுனி நாதர் 

செய்ய புண்ணாக்கீசர் கோரக்க னாதர் 
ஆரணக்கண ............ சின்மயமாம் போகர் 

அகஸ்தியர்வாழ் திருமூலர் சுத்தரா னந்தர் 
ஏரணக்கண் கமலமுனி ரோமரிஷி சூதர் 

யிடைக்காடர் கருவூரார் உள்ளோ ரையா ! 


பக 


1 


முடிவு : 


வில்வக்கா பிடிச்சுச் சூரணம் பண்ணி 
கடுக்காய் தானிக்காய் நெல்லிமுள்ளி 
யிடிச்சு தண்ணீரிலே ஊரப் போட்டு 
பானையில் ஊரப்போட்டு பாதாள . 


காலம் : 


இல்லை 


110 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

முதல் ஏட்டில் தலைப்பு எழுதப்படவில்லை 2 - சிது எட்டில் தலைப்பு தரப் 
பட்டுள்ளது அது , ராமதேவர் அஷ்ட கற்மம் ஆன்பதில் செய்பாக அட்டவணை - கருவில் 
செயநீர் என்றுளது . இதில் ஆணிப் பூவுக்கு , 

தலைவலிக்கு . மண்டையிடிக்கு , 
புண்ணுக்கு முதலான பல தலைப்புகள் உள்ளன 


* * * * 


வரிசை எண் : 2828 


சுவடி எண் : 1191 


வைத்திய அகராதி 


ஏடுகள் : 14 கி , எண்ணிக்கை : 50 

அளவு : 37x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : அகராதி 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


கடுக்காய் 


-- 


அ ... தம் 
அறிதகி 
அட்டியன் 
அனந்தன் 
அம்பலத்தி 
அகதிகோற 
அருட்டம் 


கடுக்காய் 
கடுக்காய் 
கடுக்காய் 


-- 


1 


தானிக்காய் 


கோரோசினை 


மிளகு 


மூடிவு : 


மராய 


- 


மாவிலந்த 
மாமுடி 
மாத்திப்பொத்தி 
மானாகவித்து 
மாலதி 


-- 


கோடகசாலை 
விடத்தா ( ரை ) 
நெட்டி 
( கொளி ) ஞ்சி 
புன்னை விரை 
சிறு செண்பகம் 
தேமா 
மாதளை 
வில்வம் 


மாசு 


-- 


மாதுளம் 
மாலூறம் 


20- எது தெகுப்பு 


111 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முழுமையாக இல்லை எனினும் , நான்கு பத்திகளாக எழுதப்பட்டுள்ளன 
மூலிகை அகராதி எனும் இது பதிப்புக்கு உரியது , 


*** 


வரிசை எண் : 2829 


சுவடி எண் : 1:42 


வாசுதேவ என்று வழங்குகிற மனனி விவேகசாரம் 


ஏடுகள் : 17 கி , எண்ணிக்கை : 1000 

அளவு : 30X4 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 - 13 வரிகள் 

ஆசிரியர் : வாசுதேவேந்திர சுவாமிகள் 
பொருள் : வேதாந்தம் நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து :தமிழ். 


தொடக்கம் : 


அத்தியாரோ 
அபவாதப் பிரகரணம் 


அன்னை யாகியு மத்தனு மாகியு 
மென்னை யாளு மெழிற்குரு வாகியு 
மன்னு மாபதி யீன்ற மதகயத் 
தன்னை யேத்தியின் னூலினைச் சாற்றுவாம் 


ஸ்ரீ குருப்பியோ நமா 


நூல் 


அத்தியாரோப அவவாதத்தினாலேயே பிரமத்தை 
யறிய வேண்டுமென்று சாஷ்த்திரங்களிலே 
சொல்லுகிறபடியினாலே அதில் அத்தியாரோபத்தை 
முன் சொல்லுகிறோம் 
அந்த அத்தியாரோபமாவ தேதென்றால் 
ஒரு வஸ்த்துவினிடத்தில் அன்னிய 
வஸ்த்துவாய்த் தோன்றுகிறது . 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


சேர்ந்திட்டேன் அக்கினியில் சொக்கி வாழ்ந்தேன் 

தீற்ந்ததுக ளானதையுந் திடமாய்க் கண்டேன் 
தாள் ந்திட்டேன் அப்புறமும் மேலே சென்றேன் 

தமற்திறக்கும் வாசலுட தயவும் பெற்றேன் 
வாள் ந்திட்டேன் சுத்தசிலந் தான கொண்டேன் 

வாய்வான யோகத்தை வளியாய்க் கொண்டேன் 
ஆள்ந்திட்ட அச்சுடரின் அளகு தன்னை 

ஆராலுஞ் சொல்லரிது அய்யா பாரே ! 
பாரெண்டு யென் குருவே யிப் .......... 


- 190 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது இலக்கியச் சுவடி எண் 995-1/ D 1788 போன்றது . அதற்கும் இதற்கும் 
வேறுபாடு மிகுந்து காணப்படுகிறது . இது , வாசுதேவ மனனம் 

என்ற பெயரால் 
வழங்குவது உண்டு . இதன் 7 - வது ஏட்டில் பஞ்ச பூதம் என்ற ஒரு தலைப்பு மட்டும் 

மிக அதிகமான வரிகள் எழுதிய ஏடுகளில் இதுவும் ஒன்று . 


உள்ளது 


வரிசை எண் : 2830 


கவடி எண் : 1493 


அகத்திய மாமுனிவர் அருளிச்செய்த அபிராமி மெய்ஞ்ஞான 

நாடிச் சுருக்கம் 


ஏடுகள் 14 
பக்கத்திற்கு : 4 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி எண்ணிக்கை : 200 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை முற்று முளது 


அளவு : 34x2 ; செமீ 
பொருள் : நாடி சாத்திரம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அபிராமி 


காப்பு 


ஆதிபரா பரமாகி யகண்ட மான 

அமுதலிங்க ரருளாலே யந்நாள் வாமப் 


20 - வது தொகுப்பு 


113 


பாதியிடத் தபிராமி வல்லி யாத்தாள் 

பரைமனோன் மணிக்குரைத்த ஞான நாடி 
பூதலத்தோர் நாடிவகை நன்றாய்த் தேர்ந்து 

பூதவகை நோய்வகை ளுளவிற் காண 
நீதலத்திற் சொல்லெனவே யெனக்குச் சொன்னாள் 

நேர்ந்துரைப்பே னாடியது மூலந் தானே ! 


| 


முடிவு : 


ஓமென்ற மலக்கட்டைக் கழிய வைத்தா 

லுடலிலுள்ள வாதையெல்லா மோடிப் போச்சு 
தாமென்ற சிறு நீரைத் தெளிய வைத்தால் 

சடத்திலுள்ள வேகமெல்லாந் தணிந்து போச்சு 
கூமென்ற வுமிழ் நீரை முரிய வைத்தால் 

கூட்டிலுள்ள பகையெல்லாங் குலைந்து போச்சு 
கோமென்ற பறவைமூன்றுங் களங்க மற்றால் 

கொல்லவந்த காலனையும் வெல்ல லாமே ! 


- 27 


நாடிமுற்றும் 


கடவுடுணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இச்சுவடியில் , இரட்டைக் கொம்புகளும் , புள்ளிகளும் உள்ளதால் இது அண்மைக் 
காலத்தில் எழுதிய சுவடியாகக் கருதப்படுகிறது . நாடி இலக்கணத்தினை நன்றாக 
நவில்கிறது . 


* * * 


ரிசை எண் : 2831 


சுவடி எண் 1494 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 1.5 கி . எண்ணிக்கை : 1200 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x21 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


8 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


காது யெனார்சலுக்கு தயிலம் 


கொடிவேலி வேர் 

நல்லயெண்ணை 
பெட்டிக் கொட்டை இவையெல்லாம் 
கொப்பு அறசி தண்ணீற் விட்டு 
வெல்ல மொலகு 

அரைச்சி காச்சி 
வேப்ப யெண்ணை தலையில் தேச்சி காதில் 

அடைக்கவும் 


முடிவு : 


ஓமென்ற பிரணவமே பாதி வஸ்த்து 

உ 6 கமெல்லாத் தான் நிறைந்த ஓ சத்தி தான் 
காமென்ற சத்தியடா யெங்குந் தானாய் 

சதாகோடி மந்திரத்துக் குயிராய் நின்று 
ஆமென்று ஆடினதும் மோங்காரந் தாண்டி 

முடி வாய் என்றதுவும் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , மாட்டுக்கு வெக்கை , கழிச்சலுக்கு லேகியம் , மாட்டு ரெணங்களுக்கு 
பிளாஸ்த்திரி , வங்கவெட்டை , சகல ரணங்களுக்கும் களிம்பு , அமுற்த லேகியம் , விஷ 
பேதிக்கும் கிராணிக்கும் , விரோதிகளுக்கு , சஞ்சீவிக் குழம்பு , தங்கபஷ்பம் , தாதுபுஷ்டி 
லேகியம் , சித்தர் பாடல் , தாதுவிர்த்திக்கு ஊர்க்குருவி லேகியம் , துரிசுச்சுண்ணம் , 
சுரங்களுக்கு குளிகை முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2832 


1495 


சுவடி எண் : 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 110 

கி . எண்ணிக்கை. : 3500 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 33x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


2 - பது தொகுப்பு 


115 


தொடக்கம் : 


வியாதி குண மறியவும் 


வியாதிக்காரன் சாப்பிட்டு சீரணத்துக்கு 
வந்தபிறகு அவன் நீர் பிடித்து அதிலே 
நல்லெண்ணை ஒருதுளி விட்டுப் பார்த்தால் 
அழிந்திப் போனால் ....... வான் 
அழுந்தாமல் மிதந்தால் பிழைப்பான் 


முடி : 


சுரசாஸ்த்திரம் 
திருவாதிரையில் சுரந் தோன்றினால் ஆறா நாளில் கொல்லும் 
புனர்பூசத்தில் தோன்றினால் பதிமூணு நாளையில் விடும் 
பூசத்தில் ரெண்டானாள் விடாதாகில் எட்டானாள் விடும் 
ஆயிலியத்தில்க் கொல்லும் 
மகத்தில் ஏழானாள் விடாத கில் பத்தொன்பதில் விடும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அரவத்து நாலடிச்சிந்து - சாட்சினாத சுவாமி பேரில் , சாட்சி நாத சுவாமி 
பேரில் துதி , லிங்க வேதை , பூரபஸ்பம் , லிங்க வெள்ளை , தரளக பஸ்பம் , விஷத்துக்கு 
அகஸ்த்தியர் சிந்தாமணி , மருந்து சுத்தி வகை , மருந்து சுத்தி சிந்தாமணி , கோடாசூளி 
உண்டை கோரோசினை குளிகை , சன்னிவாத வயிரவன் , சயரோகத்துக்கு கண்டங்கத்திரி 
நெய் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2833 


சுவடி எண் : 


1496 - a 


அகத்தியர் வகாரம் 


200 


ஏடுகள் : 32 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு ! 27x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-11 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


116 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் ; 


ஹரி ஓம் நன்றாக 
ஆதி அரன் மணக்கோலம் செய்யும் நாளில் 

ஆதிமுதல் தேவியுட கூட்ட மாச்சு 
வேதியரும் மாயோனும் தானாய் நின்று 

விமலனார் விசுமனுக்கு வரத்தை யீய்ந்தார் 
நீதிபெறச் சாருதியாந் தெட்சணாயர் 

நிலையான சார் பொதிகை கிரியில் சென்றார் 
ஆதியொரு காரணத்தால் பரைதா னி ற 

ஆடகந்தா னம் பலமா மருளைப் பாரே ! 


- 1 


முடிவு : 


யிந்தாலே யிரவிதனைக் கட்ட வேணும் 

இத்ததொரு வண்டத்தி லேற வேணும் 
வந்தாலே கறுரண்டு மறிய வேணும் 

மகத்தான குக்குடத்தை யறிய வேணும் 
சந்திரனா லிரவி யொன்றாய் முடிக்க வேணும் 

சராசரத்தி னீர்தனையே காண வேணுங் 
கொந்தான பூரணமே சார மாகுங் 

கூடுகின்ற ரவிகோடா கோடி முத்தே ! 


- 203 


சர்க்குரு பாதந்துணையாக யிருக்க வேண்டியது . 


சரஸ்பதி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் தலைப்பு எழுதப்படவில்லை . முதலேட்டின் முன்னுள்ள ஏட்டில் பாடல்சேதி 
யட்டவணை விபரம் , என்று எழுதப்பட்டுள்ளதில் ஒன்று முதல் முப்பத்திரண்டு வரைக்கும் 
அகஸ்த்தியர் வகாரம் -200 , என்றுளது கொண்டு தலைப்பு கொடுக்கப்பட்டது . 


இதில் , அண்டச்சுண்ணம் . வெள்ளைக்கட்டு , கட்டுதிராவகம் , மெழுகு திராவகம் , 

, 
சந்தூர திராவகம் , கல்வாளைச்சுன்னம் , ரசகற்பம் , வழலைச் சுண்ணம் , துருசுச் 
சுண்ணம் , சிப்பிச் சுண்ணம், சாரணை , பலச்சுண்ணகிகுகை, நரிக்கட்டு , சீனாக்காரக் 
கட்டு . செயனீர் , மெழுகுத்தயிலம் , கெந்தி மெழுகு , பாஷாணக்கட்டு , வழலைச்சுண்ணம் , 
பூமினாதப் பெயர் . கல்லுப்புப்பேர் , தேசினீர் , கோசபீசம் , வெள்ளைக்கட்டு , மரியாதை 
நீதி , வல்லாரை கற்பம் , கறுநெல்லிகற்பம் , மற்றும் பல தலைப்புகள் உள்ளன . 


20 - வது தொகுப்பு 


117 


இச்சுவடியின் தொடக்கத்தில் பாடல் சேதியட்டவணை எழுதிய ஏடு ஒன்றும் , ஹரி 
ஓம் , கஞ்சா என்ற தலைப்பு எழுதி , அதில் மருத்துவ மும் ஒரு பக்கமே எழுதிய ஏடு 
ஒன்றும் , ஆக இரண்டு ஏடுகள் உள்ளன , 


* * * 


வரிசை எண் : 2834 


சுவடி எண் : 1491-5 


கொங்கண நாயனார் கடைக்காண்ட சூத்திரம் தீட்சாவிதி 


ஏடுகள் : 91 ( 33 411 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 27x4 செமீ . 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : கொங்கண நாயனார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : சுமரான நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


ஆதியந்தங் கடந்து நின்ற பூரணந்தான் போற்றி 

அம்மனொடு மூலத்திற் கெனேசன் போற்றி 
பாதியந்த மலர்கடந்த மூலர் காப்புப் 

பரமாகி யடியிருந்த போகர் காப்பு 
சோதியாய் நின்றதொரு பெரியோர் காப்பு 

துரியவெளிக் குள்ளான ரிஷிகள் காப்பு 
நீதிபெற அறுபதுக்குள் தீட்சை மார்க்கம் 

நெறியாக வுள்ளபடி நிலைக்கின் றேனே ! 


- 1 


முடிவு : 


கள்ள மென்றுந் தெரியாதே தீட்சை மார்க்கங் 

கயிலாசத் தேகுடி யிருக்கப் பண்ணும 
வெள்ளேனென்ற மனங்கண்டால் வாள்வா ரன்பாய்வேறு 

விளாபோலே திரிந்தா லேது மில்லை 
உள்ளபடி முப்பாழுக் கப்பால் நின்ற 

ஓகோகோ சுருதிமுடிந் திட்ட வாறு 
வள்ளலே பூரணத்தின் தீட்சை சொன்னேன் 
வளமான கனியொன்றாய்க் கணிந்த முற்றே ! 


61 


கடைக்காண்ட சூத்திரம் முற்றும் 


வாணியே நம . 


118 


தமிழ்ச் சுவடிக ... ன் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் பஞ்சபூத ... ச்சற்கு , சவுக்கார வைப்பு , அடிவழலை , முடிவழலை , சிவதீட்சை , 
சத்தி தீட்சை , ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


2835 


சுவடி எண் : 1496 


கொங்கண நாயகனா ரருளிச் செய்த நடுக்காண்ட 

சூத்திரம் រង 


ஏடுகள் : 91 ( 411-51 ) கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 27x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் ஆசிரியர் : கொங்கண நாயனார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : சுமாரான நிலை முழுமை ! முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பாவான மூன்று கண்ட மன்னூறு முத்தும் 

பாரப்பா சீவகளை சூத்திரத்தில் சொல்வேன் 
மாவாக யெவ்வுயிற்கும் பிறம்புள் ளாக 

மன்னி நின்ற பூரணமே காப்புக் காப்பு 
காவான மனமுறைத்தால் ஆசானைப் போற்றி 

காத்திருக்க சூஸ்த்திரத்தைக் கைமீ லீவார் 
தாவான யோக முதல் ஞான சிற்றி 

தரணிதனில் வாதசிற்றி பலிக்கும் பாரே ! 


முடிவு : 


பக்தியிந்த சூஸ்த்திறத்தைப் பார்த்துக் கண்டு 

பலபலவாஞ் சாஷ்த்திரத்தைப் பாறு பாறு 
அத்தியிந்த சூஸ்த்திரம்பேர் சட்டைமுனி அய்யா நூலு 

மல்லாதொரு நூலில்லை யளந்து பாரு 
முத்துயென்ப தேது நீ லவணத் தாலே 

முன்பின்னுந் தீயர் பெற்ற தீட்சை மார்க்கம் 


20 - வது தொகுப்பு 


1 9 


சத்தியிந்த வழலையப்பா யிதனை விட்டார் 

தலை கெட்ட வாதமது காணு முத்தே ! 


- 53 


கொங்கணர்சாமி நாயனார் சூத்திர 


முற்றும் 


சற்குரு பாதந் துணையாக வேண்டியது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . 42- ஆம் ஏட்டின் பின்புறமிருந்து தொடங்குகிறது . தலைப்பு 42 - ஆம் ஏட்டின் 
பின்பகுதியில் உள்ளது . 


இதில் , கற்பூர உப்பு . துரிசுச் சுண்ணம் , ஆதிகுறு , வங்கம் , நீறுபோற் குரு , இது 
2 - ஆம் வாதத்துக்காதி , வெள்ளிகுரு . கூடுங்குரு , சூத வெண்ணை உருக்கு முறை , ரசித் 
குரு ஆகிய தலைப்புகள் உ ளன . 


*** 


வரிசை எண் 2836 


சுவடி எண் : 1496 - d 


போகனாயனா ரருளிய ரெண்டாங் காண்டம் 


ஏடுகள் : 171 ( 52-681 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 27X4 செமீ . 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் ஆசிரியர் : போகனாயனார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : சுமாரான நிலை , பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


இரண்டான ஆயிரத்தை விரித்துச் சொல்வேன் 

ஈசர்பயின் றெடுத்தகரி முகன்காப் பாகும் 
திரண்டான சிவ ............ பதத்தைப் போற்றி 

திரிபுரசுந் தரிபாதம் சிரசில் வைத்து 
கரண்டான காலாங்கி அய்யர்பதம் போற்றி 

கடாவு .... ..மூலகுரு பாதம் போற்றி 
பரண்டான பதஞ்சலியாம் தெட்சணா மூர்த்தி 

பாதமெந்தன் சிரசில் வைத்துப் பாடு ரேனே ! 


120 


தமிழச் சுவடிகளி 


முடிவு : 


மதிரவியை ஏரினத்தில் காட்டிப் பின்பு 

மயிர்பிடித்து நீயுமந்த படிபோ டெண்ணு 
விதிதவறில் வேதைதவ ராது என்று 

மென்மையாம் லிங்கத்தின் குறுச்சத் தீவாய் 
சதிபண்ணும் வாதியை நீ சேத்தி டாதே 

சமரசமாம் வாதியொடு தற்கித் தாடு 
ஒதிபெறுத்துத் தூணாகா வாறு போல 

உலுத்தருக்கும் இம்முறையை உறைக்கா காதே ! 


- 120 


சற்குரு பாதந் துணையாக வேண்டியது 


சரஸ்பதி அம்மன் கிறுபை உண்டாக வேண்டியது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வெடியுப்புச் செய நீர் , லோகச் சுண்ணம் , திருவங்கச் சுண்ணம் , தாம்புரச் 
சுண்ணம் , பஞ்சலோக வெடியுப்புச் சுண்ணம் , வெங்காரச் செயநீர் , பூரச் செயநீர் , 
சவுக்காரச் சுண்ணச் செயநீர் , கற்பூரச் சுண் ணம் , சவுக்காரச் செயநீர் , பூனீருப்புச் 
சுண்ணம் , கல்லுப்புச் சுண்ணம் , படிகி சுண்ணம் , பாஷாணச் சுண்ணம் , தாளகச் 
சுண்ணம் , லிங்கம் , வீரம் , கருவங்கச் செயனீர் , சவுக்கார குரு , சாரம் சுத்தி , திராவகம் . 
இந்துப்பு வைப்பு , பொட்டிலுப்பு வைப்பு , பொட்டிலுப்புக் கட்டு , இரும்புருக்க முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


3 TER 


வரிசை எண் : 2837 


சுவடி எண் : 1496-6 


வாசமுனி சூத்திரம் 


- 71 


ஏடுகள் ! 51 ( 681-74 ) கி . எண்லளிக்கை : 300 

அளவு : 27x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-11 வரிகள் ஆசிரியர் : வாசமுனி பொருள் , மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் , 


20 -வது தொகுப்பு 


1121 


தொடக்கம் : 


ஆதியு மந்தமு மனுபோக வாய்வினில் 
மாதொறு பெண்பிள்ளை மாசத்தி யாகினள் 
நீதிபரா பறைநேமி யோன்றங்கை யாஞ் 
சோதியில் வந்த சுடரொளினாதமே ! 


- 1 


மூடிவு : 


ஒப்பாறு மில்லை ஒளியாய்க் குருநந்தி 
செப்பிய வாதந் திறந்தா றெனவேதான் 
அப்பனே வாதஞ் சத்தியருளாலே 
முப்பு வழலை சவுக்கார முற்றுமே ! 


வாச முனியார் வாத சூத்திரம் 

எழுதி நிறைந்தது 


முற்றும் 


குமாரசாமி துணையுண்டாகவும் 


சரஸ்வதி அம்மன் துணை 


தேவி சகாயம் 


காலம் | 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , முப்புச் சுண்ணம் என்ற ஒரே தலைப்பு காணப்படுகிறது . 


*** 


வரிசை எண் : 2838 


சுவடி எண் : 


1496 - f 


அகத்தியர் எண்ணூற்றுத் திரட்டு 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 3500 

அளவு : 27X4 செ.மீ 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் ஆசிரியர் ; அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


122 


தமிழச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


வானைத் தாவிய பொதிகை மகத்தான 

ரிஷியுடை வாக்கு நேர்மை 
பானைத் தாவிய பூ ......... பரிவான 

சிவயோகப் பண்போர் கேளீர் 


முடிவு : 


வாறான வாலைரச முப்பா ...... 

...... ந்திரா சொல்லுகிறேன் நன்றாய்க் கேளு. 
தாறான பீங்கானில் வால்ரசம் விட்டுத் 

திராவுகத்தை ...... லே வைப்பாய் 
கூறான தினம்பத்து , வயிலில் வைக்கக் 
குமுறியது உப்பாகும் வாலைரச யுப்பு : 

வாலைரசவுப்பு , 
வெகுகறுக்கு வெகுசுறுக்கு விரைந்து பாரே ! 


4TR 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது வடி என 426- 1/D - 835 - கத்தியா திர வகம் 8 போன்றது . 


இதில் கெந்தக சத்து , திறுமி சித்தர் , அனுப்பானம் , பத்தியம் , குளிகைபுடம் , கிறா 
வணம் குளம்பு , குஃடாரி , குடோரிப் தங்கம் , சித்தர் சூது , குருசீஷன் , நாற்பத்து முக் 
கோணம் , சிதம்பர சக்கரம் , அட்டாங்கம் , சம்மேளனம் , திராவகம் , சாரக்கட்டு , 
தூரம் , பூனாகச்சத்து , அயகற்பம் , நிமிளைசத்து . வங்கக்குறு முதலான பல தலைப்புகள் 
உள்ளன . 


சந் 


வரிசை எண் : 2839 


சுவடி எண் : 1497 


பிள்ளைப்பிணி 


எடுகள் : 83 (1 10,21-13 ) கிட்ட எண்ணிக்கை . : 500 

: 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : மருத்துவம் 
தினலமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


20 - வது தொகுப்பு 


123 


தொடக்கம் : 


குருவேதுணை 
பிள்ளைப்பிணி வாகடம் 


பெண்பிள்ளை கெற்பிணிக்கு 


சீரான பராபரத்தில் பரமாய் நின்று 

திரிவுவுளந் தாதியவை யாளா வென்ற 
( பேரான ) வஸ்து வெனும் விமலர் பாதம் 

பேணியே நமஸ்கரித்துப் பிரிய மாக 
நேரான ப ....... சாத் திரத்தைப் பாட 

நினைந்து முன்னூல் விதித்தபடி தேர்மை யோடு 
ன்ன மதியாயைத் தொழிலை நீக்கி 
சொல்லுறே னுள்ளபடி சொல்லு றேனே ! 


மூடிவு : 


பிள்ளைத் தோசத்துக்கு மருந்து 
பிள்ளைக்கு கலசம் பெரிய முறை 


...... யில் நீரே சொரிய நிசமானால் 
நீரில்போட நீ கேளு கா ...... 
வளரும் . பிடிதானும் யோணமா 
மேனி கீள்வாயும் சதிரே சிறு 
புகை - மருந்து 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , இடையில் 10 ஏடுகள் இல்லை , இதில் , சில ஏடுகள் புதிதாக எழுதிக் 
கோர்க்கப்பட்ட புது ஏடுகளாகக் காணப்படுகின்றன . 


இதில் , கெற்பக்கோள் , மருந்து , புகை காட்ட , பிள்ளைப்பிணி , கணபதி பூசிக்க 
முறை , சக்கரமும் பெலிகொடுக்க மந்திரமும் , கும்பனா சொரிய சக்கரம் , பால் மார்க்கம் 
பால் மாந்தை குணம் , பேர்மாந்தத்துக்கு எருக்கம் நெய் , விசமாந்தத்துக்கு நெய் , 
கிராணிகளுக்கு குளிகை மற்றும் பல தலைப்புகள் உள்ளன , 


* 


121 


தமிழ்ச் சுவடிகளின் 


19 


வரிசை எண் : 2840 


சுவடி எண் : 


வைத்தியத் திரட்டு 


: 150 


ஏடுகள் : 

13 ( 2- 4 ) 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை 

ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றற்றது 


பொருள் : 
எழுத்து : தமிழ் , 


அளவு : 13x2 ; செ மீ , 

மருத்துவம் 


சிதாடக்கம் : 


சறமாரித் தயலம் 


அளிஞ்சி விரை 
தான்னிக்காய் 
கடுக்காய் 
ஆக யீவளவும் சரியிடை 
பாண்டத்திலிட்டு சிருநீர் 


புங்க விரை 
புன்னை விரை 
கார்போக அரிசி 


விட்டு 


யிருவதுனாள் 


முடிவு : 


வயத்துக் கடுப்புக்கு 


யிலவங்கப்பட்டை 
மாதாழந்தோடு எருமைத் தயிரில் 
அரைத்து ஷை தயிரில் கலந்து கொண்டு 
கோளிக்கரி 

சதைக்க ரியாக எடுத்து 
அதில் யெருமை வெண்ணை போட்டு 
வேகவைத்து முன் கலந்த மருந்தைக் 
கூட விட்டு வேக வைத்து குடுக்க 
வயத்து உழச்சல் வயத்துக் கடுப்பு 
சகலமும் தீரும் . 


வேறு அகஸ்தியர் பதினாறிலிருக்கிறது . 


காலம் : 


கலை 


20 - வது தொகுப்பு 


225 


குறிப்பு : 


இதில் , கவுசை சூலைக் காந்த ரசவில்லை . வலிப்புக்கு , நீர்முள்ளித் தயிலம் , 
விக்கல் சத்தி பாகத்துக்கு , மண்டையிடி முகவாதத்துக்கு , தீச்சுட்ட புண்ணுக்கு , வயற்று 
உள சல் , குருமம் , பாண்டு , கிருமிக்கு , முழங்கால் வாதத்துக்கு , குட்டம் பதினெட்டு 
வகைக்கும் . சூதக வாய்வு , வண்டு கடிக்கு , வயத்துக் கடுப்புக்கு ஆகிய தலைப்புகள் 


உள்ளன , 


வரிசை எண் : 2841 


சுவடி எண் : 1498-5 


அகத்தியர் - 16 


ஏடுகள் : 8 ( - 5-22 ) 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
நிலைமை : சுமாரான நிலை 


கி , எண்ணிக்கை : 100 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழமை : முற்றற்றது 


அளவு : 13x2 ) செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க 

குருவே துணை 


அரிதாரம் பிரிதிவாகும் 
சட்டிறைம் அற்ப்புவாகும் 
கெவிரி தேய்வாகும் 
வெள்ளை வாய்வாகும் 
லிங்கம் 

ஆகாசமாகும் 


முடிவு 


வேறு 


சுறமாத்திரை 
குளிகை 


வெள்ளைப் பாஷாணத்தைச் சுத்தி செய்து 
மிளகு சரியிடை சேர்த்து அரைத்து 
அவரிசார் விட்டரைத்து ஒருசாமம் 
அரைத்து மிளகு பிரமாணம் 
உண்டை செய்து வைத்துக் கொண்டு 


126. 


தமிழ்ச் சுவடிகளின் 


சுக்குக் கிசாயத்தில் 3 நாளைக்கி காலமே 
ஒரு குளிகை ஒரைத்துக் குடுக்கவும் 
6 நாள் தண்ணீர் விடவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கெவிரிவகை, வெள்ளை நாவி வகை , சாதிலிங்க வகை வயத்து வலி , பாண்டு 
வகைக்கு , 

சாதிலிங்க செந்தூரம் , தாளகப்புகை , குமட்டிவேர் நசியம் , இருமலுக்கு 
சுரமாத்திரை குளிகை ஆகியன உள்ளன 


இது , அகத்தியர் - 16 - ன் உரைநடைபோலும் 


** * 


வரிசை எண் : 


2842 


சுவடி எண் : 1498 - C 


பொண்கள் வைத்தியம் 


ஏடுகள் : 31 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
நிலைமை சுமாரானது 


கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 13x21 செமீ , 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பெண்களுக்கு கெற்ப முண்டாக 


பெண்களுக்கு புணற்வேளை தலை நொந்தால் 
கருக்குழியில் பாசம் பற்றி யிருக்கும் 
இதற்கு மருந்து செய்கிற விபரம் : 

கோளிப்பித்து யெடுத்து பருத்திவிரைப் பருப்பும் 
சேர்த்து அரைத்து முளிகிக் குளித்தனாள் முதல் 
3- நாளைக்கி ஷ அரைத்த மருந்தை யோனிக்குள் பூசி 
புருசனைப் புணரச் சொன்னால் ஷை பாசம் அற்றுப் 
புள்ளை யுண்டாகும் . 


127 


21எது தொகுப்பு 


டிவு : 


தாதுக்கு 


நிலவேம்பு 

சுக்கு மிளகு 
பற்படகம் 

அதிமதி . ம் 
சீந்திக்கொடி சிறுதேக்கு 
செம்முள்ளி வேர் கொத்தமல்லி 
பேய்ப்புடல் 

இதுவெல்லாம் 
நெல்லியீக்கு இடித்து இரண்டுபடி 
கோரம் கிழங்கு 

தண்ணீரிலே கிசாயம் மிட்டு வத்தினவுடனே 
மாகாணி கிசாயம் மூன்று வேளை குடிக்கவும் 

இதற்கு அனுபானம் - குருந்தட்டிவேர் 
தற்சீரகம் கிசாயம் போட்டுக் குடிக்க ஆத்திரம் நீங்கும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூணாஞ் சூலைக்கி . நாலாஞ் சூலைக்கி . அஞ்சாஞ் சூலைக்கி , ஆறாஞ் 
சூலைக்கி , ஏழாஞ் சூலைக்கி , கற்ம சாந்திக்கு , பூரணசந்திர மாத்திரை உள் மூலத்துக்கு , 
மூலத்திற்கு , உள்மூலம் . சலமூலம் , ரத்த மூலத்துக்கு , பேதி , கெற்பத்துக்கு , நேர்வாள 
சுத்தி , எளைப்புக்கு எண்ணெய் , சன்னிக்கி , மாந்த எண்ணை பாரிசவாயுவுக்கு முதலான 
தலைப்புகள் உள்ளன , 


* * * 


வரிசை எண் : 2843 


சுவடி எண் : 1499-2 


( அகத்தியர் ) ரசவாதம் ஆயிரத்து இருநூறு 


ஏடுகள் : 23 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 25x4 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


128 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


ஆம்மென்ற பூரணா னந்த மேவி 

ஆதியந்தஞ் சற்குருவின் அறிவாய் நின்ற 
ஓமென்ற நாதவிந்து மதிலி டாக 

உத்து நின்ற திரோதாயி மவுன வாலை 
நாமென்ற மகாமேரு யிரவின் கூர 

நடனவொலி யகண்டமுத படா மாக 
வேயென்ற தந்திபதங் கருணை கூர்ந்து 

விளப் பினேன் விமலரடிக் காப்புத் தானே ! 


1 


முடிவு : 


மருந்துவைத்த செந்தூர பற்பங் கட்கு 

வகைவிபரங் காட்டாத்திப் பூத்தூ ளிட்டு 
இருந்துவைத்த செந்நீரில்த் திவலை தாக்கி 

எந்தெந்த பாயமெல்லாஞ் சிவக்கும் பாரு 
குருந்தவைத்த மால்விடையா ரெனக்குச் சொன்ன 

கோடி செப்பில் ச் செந்தூரங் கூட்டி னேன்யான் 
திருந்தயகு யேகதிரா செயநீர் வேணும் 

செய்தொழில்கள் சித்திக்கப் பொடித்தொட் டேறே ! 


-58 


யேறயிந்தத் திருபோகஞ் சொல்லக் கேளு 

யேறழிஞ்சி வித்துடனே யெட்டிக் கொட்டை 
தூறதிலே ஆளாக்கிச் சூரை வேந்த தூள் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


* 


இதில் , தலைப்புப் பகுதி எலிகடித்துள்ளதால் தலைப்பு சரியாகத் தெரியவில்லை . 
காப்பு 2 - ஆம் செய்யுளில் ரசவாத மாற்கஞ் சொல்ல என்றதனால் ரசவாதம் - 1200 
எனப்பட்டது . ஆயிரத்து - றநூறு தெரிகிறது . 

இதில் , கண்கட்டு மை , வாயில் போட குளிகை , பிசாசு ஆட்ட வினோதம் , மனிதர் 
நாய்போல் குலைக்க , வித்தையாட , அஞ்சனம் , வித்தையாட , தீறா போகம் , ஆகிய 
தலைப்புகள் உள்ளன , 


10 - வது தொகுப்பு 


129 


வரிசை எண் : 2844 


சுவடி எண் : 


1499-6 


( அகத்தியர் ) சாலம் ரெண்டாங் காண்டம் 


ஏடுகள் : 43 

கி . எண்ணிக்கை : 800 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 25X4 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சித்திக்கு தேவரமு துண்ட வாரி 

சிகவசிய 
முத்திக்கு மூலபதம் போத்தி முன்னூரை 

போனவழி 
சத்திக்கும் சாலம்யிரு நூறும் பாலும் 

தானுரைக்க 
அத்திகரி யுரிக்கொண்டோன் ரண்டாம் பாதம் 

ஆதிவடித்தே ! 


- 1 


முடிவு : 


பாறாதே சிலர்க்கடுமை செய்தி டாதே 

பா .............. காமி பாதந் தானே 
கூறாதே யாவருக்குங் 

தை 
கொல்லாதே சீவசெந்து நீயெண் டெண்ணு 
சேறா .................. கொழுப்பு யீடு வாடை 

செய்யாதே 
பெத்த பிள்ளை கருவை நாளும் 
யேறாதே ரெண்டாங்காண் டத்தை விட்டு 

யெறியாதே யிந்திரசால மிருநூறு முத்தே ! 


சாலம் ரெண்டாங் காண்டம் 


முற்றிற்று 


மனோன்மணியம்பாள் துணை 


இவை யிந்த புஷ்த்தகம் செங்கல் படுத்தான் காடு 
பிறமவேளான் மகன் கி , அருணாசலம் புஷ்த்தகம் 


காலம் : 


இல்லை 


130 


தமிழ்ச் சுவடிகன் 


குறிப்பு : 


இதில் , வசியமை , மறவுவித்தை , மறண வித்தை , பிரிவு , அறிவுமயக்கும் மை , 
ரசமணி , கருங்கோழி வித்தை , ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2845 


சுவடி எண் : 11 ) ) . 


திருமூல சுவாமிகள் தண்டகம் 


ஏடுகள் : 13 

கி . எண்ணிக்கை : 700 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை ; முற்று முளது 


அளவு : 25x 4 செ.மீ , 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ! ஓம் 


பூகமள் கயிலை மேவும் பூரண மானதொன்றே 
ஆகம வேத ஞான சுருதி 
ஏகவா பரணம் பூண்ட நந்தித் தண்டக்கம் ஓத 
வேதமா மகத்த நந்தி ...... ... ற்ப்பதாமே ! 


1 


முடிவு : 


ஆம் ........ 

சூட்சாதி சூட்சங்கண்டு 
ஓமப்பா போற்றி வால மூலங்கண்டு 
ஒருமாவில் மாத்திரைப்போ தூணி ...... டையது 

... க்கத்தோடே தானொருவ 
நவகோடி சித்துமாட 
நாமப்பா நந்திகுரு வானமூலம் நாம்கண்ட 


102 


ஹரி : ஓம் . குருமுன்னிற்கவும் 
தாமரங்கோட்டை கி .... 
ஈசான கோவில் கற்ணம் அ . வயித்தியலிங் ...... 
சுருதி பார்வையிட்டு யெழுதினது 
மஞ்சவயல் பொதியப்ப சேட்டி ........ 


20 - வது தொகுப்பு 


131 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


பாட 


இது எமது சுவடி எண் 38 - b / D - 66 போன்ற தெனினும் 

வேறுபாடுகள் 
காணக் கிடைக்கின்றன . இதில் மூலமந்திரம் என்ற ஒரு தலைப்பு மட்டும் காணப் 
படுகின்றது . 


* * * 


வரிசை எண் : 2846 


சுவடி எண் : 1499 - d 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 4 ( 8-11 ) 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 75 

அளவு : 25X4 செமீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


கக்குவத்துக்கு 
நாசிவழி வருண வாசியை மூட்டி நடுவணையின் 
பாசமறவு மிருவினை தீருமுப்பாழ் கடந்த 
பேசாதெழுத்தில் உ ... ன்திருப் பாதமும் பேணியருள் 
வாசிவ காமிதிரு புரைவாலை மனோன்மணியே ! 


- 15 


அமுற்தவல்லி துணையாகவும் 


( இதன்பின் சக்கரம் எழுதப்பட்டுளது ) 


முடிவு : 


பிசாசு பிடிக்கு 
ஆக்கிப் படைற்று வெரிக்கார் மதுவுண்ட மாடுமுதல் 
போக்கிய சாவல்பெலி கொடுத் தேவல் புரிந்தவரை 
நாக்கு குளற விழிதான் பிதுங்க நன்றா யடித்து என் 
வாக்குக் குள்ளாடி வருவாலை தேவி மனோன்மணியே ! 
அரிஓம் : வடுகநாதர்க்குத் தாக்கு உச்சாடாய நம 

புவனேஸ்பரி துணை 
( இதன் பின் ஒரு பெரிய சக்கரம் இருக்கிறது ) 


132 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , மனோன்மணி 
வில்லை . 


மாலை , போலும் . 


தலைப்பு இல்லாததால் அறியப்பட 


இதில் , கக்குவத்துக்கு . மண்டையிடிபிடிக்கு , கண்வலிக்கி , விஷத்துக்கு எதிராளிக் கி 
பார்வை , காது குத்துக்கு , சுளுக்குக்கு , பிசாசு பிடிக்கு ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


ஒவ்வொரு ஏட்டின் இறுதியிலும் அதற்குரிய சக்கரம் இருக்கிறது 


* * * * 


வரிசை எண் . 2847 


சுவடி எண் : 1500.3 


சூலை சாஸ்த்திரம் 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 44X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக 


சூலை சாத்திரம் 


ஆதியான வகுத்து நால்வர்க் 

கருளிச்செய் யாயுள் வேதத் 
தோதிய சூலையீ ரொன்பா 

னுறுபெயர் குணங்கள் 
தீதறு சாத்தி ய ( ங் ) கள் 

அசாத்திய ( ங் ) களு செய்மருந்து 
கோதையே யிவைக ளெல்லாங் 

குறித்து நீ யாய்ந்து கொள்ளே 


முடிவு : 


: 


சொல்லுங்கா துச்சுறெதன்ற தொன்றும் 
பலபண்ணெழுங் கொழுங் காய்ப் 


2 - வது தொகுப்பு 


133 


புல்லும் புரையும தெதனையும் 

பொருந்துங் சுன்னாவான்மெனச் 
சொல்லுஞ் செவியிற் காத்தலும் உள் 

செருமியி சங்கம்பளம் போல 
வல்லல் வருத்துங் குணங்கறனன 

போடக மென்னரை வீரே ! 


- 9 


முற்றும் 


விருத்தம் - 9 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவ எண் 323 - d | D 625 போன்ற தெனினும் முழுமையில்லை , 

இதில் , சாதிச்சூலை யொன்பதுக்குப்பேர் , அசாத்திக மொன்பதுக்கும் பெயர் . 
சாதிச்சூலை யொன்பதில் சூர சூலையின் குணம் , அத்திசூலையின் குணம் , சுரசூலைக்கு 
செங்காதாரி எண்ணை , நாக்கிலே தடவ எண்ணெய் . முழுகுகதனாதாளி யெண்ணெய் ,, 
சுரசூலைக்கு யெட்டி நெய் , சுரம் 64 - க்கும் , பாதரோக நிதானம் , கற்ணரோக நிதானம் 
ஆகியவை உள்ளன . 


ஏடுகள் வெவ்வேறு கையெழுத்துக்களுடன் உள்ளன . தொடர்ச்சியாக இல்லை . 


வரிசை எண் : 2848 


சுவடி எண் : 1500.5 


கபாலரோகம் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 43X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கபோல ரோகம் 


அதற்குப் பேர் 


கன்னவோசி கன்னவிருத்தி . கன்னப்புற்று 
கன்னசூலை கன்னகிந்தி கன்னப்படுவன் 
கன்னக் கரைப்பன் , கன்னவாதம் 


134 


தமிழ்ச் சுவடிகளின் 


இதின் குணம் : 


கதுப்பினில் நடுவே துட்டுக் காசுபோற் கனத்து வீங்கி 
மிதப்படப் பழுத்துடைந்து விண்டதில் நீர் சீயோடிப் 
பதப்படு பருவந்தன்னில் பண்டாறெ தட்டிராவி 
விதப்பட வரியதாகும் மிவை கன்ன வொசியே ! 


- 1 


முடிவு : 


வாகட வடநூல்யோக மற்றுள்ள தத்து வங்கள் 
ஆயிமோ ராதாரம் அதினுள்ள படிமாறி 
சொங்களான மண்மிசை வளமை மார்க்கம் 
ஈதுடன் பொருக ளெல்லா மீய்ந்தன வயித்தி யோர்க்கே ! 


--- 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது தனித்தலைப்பா , தொடர் தலைப்பா என்பது அறியக்கூடவில்லை . இருவர் கை 
யெழுத்து ஏடுகள் கலந்துள்ளன . உரைநடையும் செய்யுளும் கலந்துள்ளன . 


வரிசை எண் : 


2849 


சுவடி எண் : 1500 - C 


சூலை நிதானம் 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 43 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் ; மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


வித்தக மான சைவசமயத்தை விடுத்து வெய்யப் 
புத்தாற்குச் சமையம் புக்கும் போதனை யாளவேண்டிப் 
பித்தனு மண்ணாளெவுளு சூலையின் பெருமை தன்னை 
யித்தலந் தன்னிற் கும்பக் குறுமுனி யியம்பினரரே ! 


- 1 


20 - வது தெகுப்பு 


135 


முடிவு : 


சொல்லு மத்தி சுரதாபனாக்கு ளந்த யெரிவுடிற் மேகம் 
வல்ல பித்தஞ் செங்கமாரி வளரு மிரத்த பித்தமுடன் 
கொல்லு முதிர மாரியுடன் கொடிய மூத்திரக் கிரிச்சனமு 
மெள்ளத் தீருமுன்னாரிக்கி வெறுங்காந்தல் தோன்றாதே ! 


- 47 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மாந்த சூரணம் , வாத சூலையின் குணம் , வாதரத்த சூலையின் குணம் , 
வாதநீர்ச் சூலையின் குணம் , வாதலாயுச் சூலையின் குணம் , இவைக்கு குடி மருந்து , 

தர சூரணம் . வாத சூலை சுரோணித சூலைக்கு வங்க புகை , இவைக்கு புகை . 
இவைக்கு பதங்கப்பட்டை , கொம்புவிட முழுக யெண்ணெய் , பித்த சூலையின் குணம் , 
மூலணண்டு சூலைக்குணம் , விஷபித்த சூலைக்குணம் , மூசிகா விஷ சிகிச்சை . எலிவிஷத் 
துக்கு நெய் , பித்தம் நாற்பதுக்கு குணமும் , மருந்தும் , பித்தத்துக்கு குடிநீர் , வரட்சி 
பத்தத்துக்கு குடிநீர் , கபால பித்தம் யிதுக்கு வாலை , பித்தம் மூலையிலுறைந்த 
குணம் , இதற்கு மருந்து , வாய்வு பித்தம் யிதுக்கு குளம்பு , சிலேற்பன பித்த குணம் , 
சிலேற்பன பித்தம் தற்கு மருந்து . சிரசுபித்தம் யிதுக்கு மருந்து , செவிப்பித்தம் 
அத்தியிலுத்த பித்தம் , அத்தியில் ரெத்தபித்தத்துக்கு மருந்து , தொந்தபித்தம் யிதுக்கு 
மருந்து , பித்தம் கோவித்தாற் குணம் , மருந்து , அக்கினி மாந்த பித்தமருந்து . மூல 
பித்தம் இதுக்கு மருந்து , குளிர்த்தி பித்தம் மருந்து . அக்கினிமாந்த பித்தம் யிதுக்கு 
மருந்து , மூத்திர , பித்தம் யிதுக்கு மருந்து பூசணிகடுகு ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 2850 


சுவடி எண் : 1500 - d 


நோயின் லட்சணம் 


ஏடுகள் : 24 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 43x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


நேத்திரக் குறி 


மேல்விழி சுருங்கிக் காணில் 

விரிந்து கண் ணகன்று காணில் 


136 


தமிழ்ச் சுவடிகளின் 


தோலென விமைதளச்சி தோன்றிடில் 

வருஷந் தன்னில் 
மாலினால் - யால வல வாயுவாற் 

பித்தந் தன்னாற் 
காலன் கைப்படுவாரென்றே 

கழறினார் வேத நூலோர் 


முடிவு : 


தீது நீ ரழிவு கொண்டு 

செகத்தினில் சாக வேண்டா 
மாதரை நினைத்தல் காண்டல் 

மருவுதல் மறந்து வேத 
னீதியி நடந்து முன்னோர் 

னியமித்த மருந்தி 
யோதிய குருவை யன்னம் 

பத்தியத்துட ணுண்ணீரே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , இரண்டு பகுதியாக உளது . கையெழுக்கள் வெவ்வேறு காணப்படுகின்றன . 


இதில் , பிரமேக நிதானம் , லிங்க சூலைக் குணம் , நீரளிவு நிதானம் , வாதம் பற்றி 
வரும் நீர் நாலுக்கு , பெருமகணமும் , தீராத நீர்க் குணம் , பிளவை பத்துக்கும் பேருங் 
குணமும் , ஆனைப் பிளவை , நடுவரிப் பிளவை , யிருவகைப் பிளவை , மிடப் பிளவை , 
பக்கப் பிளவை , ஆணி பிளவை , சனப் பிளவை , விஷப் பிளவை , உள் மருந்து , பூச 
மருந்து , பிளவைக்குக் காரம் , மேக நிதானம் , சூரணம் , குடிநீர் , மேல்ப்பொடி , நீரழிவு . 
வுண்டை . நீரளிவுக்குச் சஞ்சீவி யுண்டை , நெருஞ்சிச் சூரணம் , வங்க வுண்டை , சூரணம் 
நீரளிவில் பத்தியம் ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


* * * * 


வரிசை எண் : 2851 


சுவடி எண் : 1501 - a 


இராமதேவர் வைத்தியம் - 81 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 34x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : - மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


20 - வது தொகுப்பு 


தொடக்கம் ; 


ஹரி ஓம் 


ஆதியிலே அமைத்தவிதி எழுத்தைக் காண 

அருளான நந்திபதம் அன்பாய்க் கொண்டு 
சோதியென நின்றிலங்கும் னாத ரூபி 

சுருதியுள்ள வாலைமனோன் மணியைப் போற்றி 


. 


முடிவு 


வணக்கமுள்ள இந்நூலை வெளியி டாதே 

வஞ்சருடன் பேசாதே வாதா டாதே 
யிணக்கமில்லா மாந்தருடன் யிணங்க வேண்டாம் 

யின் பமுள்ள வயித்தியனூல் ஈய வேண்டாம் 
மணக்குமவர் மதிதனிலே மனத்தை வைத்து 

வயித்தியனூல் எண்பதுவும் வகையாய்ப் பார்த்து 
தனக்குமிது பொருளென்றே வணங்கிப் போற்றி 

சதாகாலங் குருபதத்தில் சார்வாய் முற்றே ! 


83 


குருவேதுணை ; குமரகுருபரன் துணை 


மீனாட்சி துணை 


இராமதேவர் எண்பதும் முற்றும் 


ஸ்ரீராமஜெயம் துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 450 - e / D . 997 போன்றது . 


இதில் , பாசாணக்கட்டு , பூரண லேகியம் ஆகியவை உள்ளன . தலைப்புப் பகுதியில் 
ஏடுகள் ஒடிந்துள்ளன . 


*** 


138 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2851 


சுவடி எண் 


1501-5 


இராமதேவர் பட்சணி - 100 


ஏடு 1 கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 34X 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியந்தம் நடுவிருந்த சோதி காப்பு 

அகண்டபரி பூரணயாம் அறிவே காய்பு 


முடிவு : 


வசியமா மிரவி மின்னாள் வடவேர் வாங்கி 

மைந்தனே கவுதும்பை வேரும் வாங்க ! 


வேரிரண்டும் பச்சைப்பட் டதனில் வைத்து ... 


காலம் , 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 600 / D - 1218 போன்றது . 


வரிசை எண் : 2853 


சுவடி எண் : 1601.0 


இராமதேவர் கருக்கிடை சூத்திரம் 


500 


ஏடுகள் : 87 

கி . எண்ணிக்கை : 3500 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் 
நிலைமை : 

முழுமை 1 முற்றற்றது 


அளவு : 34x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


23 வது தொகுப்பு 


439 


தொடக்கம் : 


தே கரியில் வைத்து உருக்க ஆடுங் 
காடாத கருவென்ன சாறணையைச் செய்யில் 

கலந்தோடி அண்டத்தில் புக்கல மே ! 


-- 


23 


முடிவு : 


மெய்யான குருபதத்தைப் பணிந்து போற்றி 

விளம்பினேன் கருக் கிடைசூத் திரந்தான் முற்றே ! 


52.2 


ஸ்ரீராம தேவர்......... சூஷ்த்திரம் அன்னூத்துச் 


சிலுவானம் யெழுதி நிறைவேறினது . 


முற்றும் 


குருபாதந் துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 661 - a / D - 1281 போன்றது . ஏடுகள் தலை தடுமாற்றம் ; 
ஒடிந்தும் மடிந்தும் உள்ளன . பிற ஏடுகள் கலந்துள்ளன . 


வரிசை எண் : 


2854 


சுவடி எண் : 1501 - d 


மச்சமுனியார் திருமந்திரம் 


800 


ஏடுகள் : 85 கி . எண்ணிக்கை : 5000 

அளவு 34 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : மச்சமுனியார் பொருள் : மருத்துவம் 
திலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து ; தமிழ் . 


தொடக்கம் : 


மதி நிறை கண்செவி 
தேயுடன் பரிசந் தெய்வ நிலையிது 


தமிழ்ச் சுவடிகளின் 


தோய்வறக் கண்டுத் துல ய ஐம்புலன் 
சேயுடனு சிவமதில்ச் சென்றிட முத்தியே ! 


- 10 


முடிவு : 


துலங்குமெண்ணூறுசுட ரொளி கண்டவன் 
களங்கம் கண்டு கற்பூர தீபம் போல 
விளங்கிய யோகம் விரும்பி மனது 
யிலங்கிய வாசியே காந்த முற்றுமே ! 


80 * ) 


மச்சமுனி நாயனார் திருமந்திரம் 


எண்ணூறு முற்றும் 


காலம் ; 


தாது வருஷம் வையாசி மாதம் பதிமூணாந் தேதி அசுபதி 
நட்சேத்திரமும் துவாதேசியும் ரிவுப் லெக்கினமும் 
சுக்கிரவாரமுங் கூடின சுபதினத்தில் மச்சமுனியார் 
திருமந்திரம் எண்னூறும் எழுதி நிறைந்தது , 


முற்றும் 


குறிப்பு : 
இது , எமது 

எமது சுவடி எண் 639 | D - 1262 மச்சமுனியார் சரக்கு வைப்பு 800 
போன்றது . ஏடுகள் தலை தடுமாற்றம் . பிற ஏடுகள் கலந்துள்ளன . 


*** 


சை எண் : 2855 


சுவடி எண் : 


1501-6 


இராமதேவர் 


500 . 


ஏடுகள் : 4 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 200 

ஆசிரியர் : இராமதேவர் 
முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


அளவு : 34x3 செ.மீ 
பொருள் : மருத்துவம் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஆதியந்த மெய் நிறைந்த சோதி பாதம் 

அகண்டபரி பூரணத்தின் அறிவில் கூடி 


* 0 - வது தொகுப்பு 


141 


பாதியாய் முப்பொருளு மூன்று மொன்றாய் 

பரவெளியாய் நின்றபரா பரையின் பாதம் 


முடிவு : 


போட்டவுடன் கல்லுப்போ லிறுகி நிற்கு 

புகழான கருமத்தங் காய்க்குள் வைத்து 
நாட்டமுடன் முன்போலே ( பத்து ) விசை போடு 

நலமாகக் கழுவியதை யெடுத்துக் கொண்டு 
மூட்டென்ன கரண்டியிலே . எண்ணெய் குத்தி 

யுருக்கிமுசி யா ......... 


- 


23 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 661 - a | P - 1284 போன்றது . 


பின்னர் 3 உதிரி ஏடுகள் உள்ளன . 


சுவடி எண் : 1502 


வரிசை எண் : 285-6 


வைத்திய சதகம் 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 20X4 செமீ 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : அகந்தியர் ? பொருள் : மருத்துவம் 
நிலைமை : நல்ல நிலை ( சிறிதுபழுது ) முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அருவுருவா யரூபமுமா யடங்காத 

பொருளுமாகி யடங்கலாக 
மருவுருவா யண்டபகி ரண்டத்து 

மப்புறத்து மாகி நின்ற 
ஒருவுருவா யரூபமூமாய் உயிரில் நிறைந் 

தியங்கி நிற்கு மொப்பிலானை 
கருவுருவாய் வயித்தியத்தின் சதகமதை 

வாழ்த்தவு நீ காப்புத் தானே ! 


T 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


காப்பான சிவமுடனே சத்தி கூட 

கெருவான வாயுவங்கி சுனை எ ழுப்பி 
காப்பான அறல் கூடி விளைந்து பொங்கி 

சம்போக வேளையிலே சாடும் விந்து 
கோப்பாக அறுகு நுனி துளிபோல் வீழ்ந்து 

நிறைந்தோங்கி உசுரனங்கிக் காவலாக 
காப்பான திசமாத வரையில் நின்று 

குவலையத்தில் வீழ்ந்தாப் போலவீழுந் தானே ! 


- 


முடிவு : 


வுண்டான யிந்நூலை யுணர்ந்த பேற்கு 

முயந்தோர்கள் நலங்கியவை மிகவே சேரு 
கொண்டாடும் வித்தைமதி புத்தி யுண்டாங் 

குவலயத்தோர் புகழ்பெருகி யோக முண்டாம் 
வண்டாடும் பூமாது நிரைவாழ் வுண்டாம் 

கேள் ப்பாக்கி யஞ்சேரு மென்று தானே 
பண்டோர்கள் விதிமுறை யாய்ந்து சொன்ன 

பாங்கான சதகமது முத்துத் தானே ! 


102 


வயித்திய சதகம் முற்றும் 


குருபாதமே கெதி 


கால்ம் : 


இல் 


குறிப்பு : 


இது , மிக நல்ல நூலாகத் தெரிகிறது . எழுத்துக்கள் நன்றாக , அழகாக உள்ளன . 
அரிய நூலாகவும் காணப்படுகிறது 


வரிசை எண் : 2857 


சுவடி எண் : 1503-3 


அகத்தியர் வகாரம் - 200 


ஏடுகள் : 37 கி . எண்ணிக்கை 2000 

அளவு : 321 x 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : முழுமை : முற்றுமுளது 

எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


20 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஆதியே மணக்கோலம்ஞ் செய்யு நாளில் 

ஆதிமூல தேவரிழி கூட்ட மாச்சு 
வேதிய்யோ ............. னும் காணா தென்று 

விமலன்னார் விசுவனுக்கு வார்த்தை யீந்தார் 


முடிவு : 


யிந்தாலே யிரவியைத்தான்ங் கட்ட வேணும் 

எடுத்ததொரு அண்டத்தி லேற வேணும் 


+ 


+ 


+ 


+ 


கொந்தான பூரணம் மே சாற மாகு .. 

கூட்டுகின்ற ரவிகோடா கோடி முத்றே ! 


- 202 


காலம் : 


கறாய ( கர )வருழம் அற்பிசை மாசம் 27 - தேதி சனிக்கிழம்மை பத்து நாழி ( க்குள் ) 
தெசட்ணாமூர்த்தி வகார சூத்திரம் 202 எழுதி முகிந்தது முத்தும் , 


பீறு சாயப்பூ கையி யெழுத்து ஆண்டவண்ந்துணை . நவன்னாதிப் பதினெண்ணும் 
பெற பாதம் ஊதவியறுளுலோ வேணும் , 


சறசோதி லெஷ்சிக்க வேணும் 
ஆயி மனோன்மணி பாதமலற் துணை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 289eD . 515 அகத்தியர் வகாரத்திரயம் சூத்திரம் இரு 
நூறு போன்றது , பெரும்பாலும் அகத்தியர் , தெட்சணாமூர்த்தி இருவரும் ஒருவராகவே 
மருத்துவச் சுவடிகளில் காணப்படுகிறது . 


இதில் , வழலைக்கு விபரம் , திராவகம் , பாஷாணம் , 

குரு மெழுகு , குருபற்பம் , 
பூவழலை , சுண்ணம் , செயநீர் , உபசறம்பெறவிபரம் , சாறணை , சுண்ணக்குகை , சுன்னத் 
திராகவம் , னாகக்கட்டு , நவச்சாரக்கட்டு , ஏகாந்தத் தயிலம் , கல்ப்பம் கெந்தக மெழுகு 
பொன்னு அடிவழலை , பூரணம் , நாதவித்து , வல்லாரை கற்பம் முதலான பல தலைப் 
புகள் காணப்படுகின்றன , 


*** 


144 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


2858 


சுவடி எண் : 


1503-6 


போதேரிஷி பாடல் சூத்திரம் 


100 


எடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 32 } x 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : போதேரிஷி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீறருலகும் பொதிகைமுனி பாதம் போத்தி 

சிவகாபித் தாயற்தன்ம் பாதம் போத்தி 
யேவ்வுலகும் நந்திசிவன்ம் பாதம் போத்தி 

இம்பமுத்த சித்தற்ரூடோ பாதம் போத்தி 


முடிவு 


ஊணென்ற காயத்தை சுத்தி செய்ய 

உண்மை சொல்லி யிருக்குதெண்டுக் குடுக்க மாட்டார் 
தானென்று தெண்டனிட்டா லிரங்கி யீய்வார் 
சறனூலால் சொன்ன சாயுட்சிய முற்றே ! 


102 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


0 


இது எமது சுவடி எண் 862 - f / D , 130 ? போன்றது . 


இதில் , பூநீர் பிறப்பு , வழலையுப்பு , சுன்னம் விபரம் , வெடியுப்புச் செய நீர் , சிவநீரு 
செயநீரு . துருசுக்கட்டு . காரக்கட்டு , துருசுச்சுன்னம் , கவலுப்பம் விபறம் , சித்தன் என்ற 
பேர் வந்த விபரம் , லேபனம் , வித்தை , வினோதம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2859 


சுவடி எண் : 1503 - C 


தெட்சிணாமூர்த்தி அருளிச் செய்த சூத்திரம் - சுருக்கம் அறுபது 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை ! 800 

அளவு : 321x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து ; தமிழ் .. 


90 - வது தொகுப்பு 


145 


தொடக்கம் : 


குரு செயநீர் 
ஆதியென்ற பூரணமா மகண்டத் துள்ளே 

ஆத்தாளை மிகத்தொழுது கிணேசனையும் போற்றி 
சோதியென்ற ஆராறுப் பெருநூல் தன்னை 

சூஸ்த்திரமாய் அறுவதுக்குள் சுருக்கி வைத்தேன் 


முடிவு : 


அங்கணற் பூரியாஷ்டம் யெழுத்தும் வாசீ 

ஆதாற மேல்மூலத்த டக்க மங்கே 
பங்கறை மனம்புத்தி ஆனங் காறம் 

மூண்டும் பஞ்சவர்கள் ஒத்து நின்ற பதியு 
மங்கேசங் கண்றசங்கங் கென்ற பற்பந் 

திக்கடலி லெரித்தவசி லிருந்தக் குகை விடுத்தலமு 
லங்கே வங்க கென்ற 


- 58 


காலம் | 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி ( எண் 367-6 / D 737 போன்றது . 

இதில் , குருசெய நீரால் அறுபத்துனாலு சறக்கு மாளும்விதம் . உப்புச்சுன்னம் , 
கெந்தசக் களங்கு , செம்புசுத்தி , லிங்க க்கட்டு , நாகச் செந்தூரம் , காரீயக் கட்டு , 
செந்துரம் , தரிக , தோத்திப்பூ செந்தூரம் அரிதாரச் செந்தூரம் வெடியுப்புச் சுன்னம் , 
பாசாணக்கட்டு முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


2860 


சுவடி எண் : 1503 - d 


அகத்தியர் வைத்தியம் நீலகண்டம் 


ஐம்பது 


ஏடுகள் : 12 ( 1-13 ; 9 - வது ஏடு இல்லை ) 
அளவு : 321x3 செ.மீ. பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 
பொருள் : மருத்துவம் நிலைமை : பழுது 
எழுத்து : தமிழ் . 
10 


கி . எண்ணிக்கை : 500 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


* 


ன் 


146 


தமிழ்ச் சுவடிக 


தொடக்கம் : 


நாடியதோர் அகண்டபரி பூரணமாய் நின்ற 
நாமுகனுங் கெணேசனோடு கந்த 

சிவனாறும் மென்னைப் பெற்ற 
ஆத்தாளும் நாவுதனில் குடிகொண் டே தான் . 


முடிவு : 


கண்டாக்கால் வாதமெல்லாம் அடிக்குள்ளுப் போத்தும் 

கருவான சவுக்காரம் மகிமை தன்னை 
விண்டாக்கால் நசித்திடுவாய் நூலு குடாதே 

வேதாந்த ஞானியென்றால் யீவார் பாரு 
தொண்டுசெய்வாய் பதினாறு வருசம் தானும் 

சோதித்துப் பின்னுனக்கு யீவார் பாரு 
சண்டமா ருதம்போலே வெளிய தாக 

சாஷ்த்தியதோர் வயித்தியம் அன்பதும் தான் முற்றே 


--- 


- 50 


காலம் : 


செயா வருஷம் கார்த்திகை மாசம் 3 - தேதி நீலகண்ட வைத்திய அன்பது . 
பீறு சாயபு யெழுதி முகிந்தது , முற்றும் , 
குரு தெட்சிணாமூர்த்தி துணை 


சறசுபதி விலாசம் மின்னு நீக்கவும் 


குரு சிகாயம் 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 691 / k / D - 1362 , 768 - a / D - 155 போன்றது . 

இதில் , முப்பு , நீலகண்ட செந்தூரம் , குஷ்டப் புண்ணு , சூலைப் புண்ணு , தெழும்பல் 
விழுத்து மருந்து . தாளகபற்பம் , அரையாப்புக்கு மூலிகை பிடுங்க மந்திரம் , கெற்பனோ 
வுக்கு மருந்து . வெள்ளீயம் , பற்பம் , எழுத்து மாறல் அறியவும் முதலான தலைப்புகள் 
உள்ளன . 


20 - வது தொகுப்பு 


147 


வரிசை எண் ! 2861 


சுவடி எண் : 1503 - e 


அகத்தியர் 


80 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 1000 

அாவு : 32 } x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


. 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


கற்ம நிவர்த்தி விபரம் 
னூலுரைக்குமக் கூருனனே 
யிதை யெடுத்து மரைத்தார் சித்தர்ப் 
பே ............ 

........... னும்ப் 
பெரியோர்கள் வெளியிட்டார் 
பேணிப் பாரே . 


-4 


முடிவு : 


ஞானம் மென்னே யோகம் விட்டால் அதுவே ஞானம் 

நாலேவிட்டால் யோகம்மென்னே மரணனோயோகம் 
பாணமென்ற சத்தைவிட்டால் சுறபா ணம்ந்தான் 

பகற அட்யிய்யாற் நூலேவிட்டால் பழிபா வர் தான் 
கோலமென்னே வழலை விட்டால் குடல்வா தம்தான் 

குடல்வாதம் பேதமல்லாற் குணமா காது 
கற்ண்ண மென்னே யிந்த நூலு யெம்பதையும் விட்டால் 

காசினியில் யிவன்யோகீக் கடந்தோன் முற்றே 


-- 


- 3 


காலம் : 


இல்லை 


(குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 582 / D - 1201 அகத்தியர் ( பின்னூல் ) எண்பது போன்றது . 
இதில் பிழைகள் மலிந்துள்ளன . பாடவேறுபாடுகளும் உள்ளன . முதல் ஏடு இல்லையா 
யினும் செய்யுள் கொண்டு தலைப்பு காணப்பட்டது . 

இதில் , சொதன அப்பிரக " செந்தூரம் , தாம்பிர வெள்ளை , அரையாப்புக் கட்டு 
மருந்து , முப்புச்சுன்னம் , ரசபதங்கம் . அரிதாரபற்பம் , சுரத்துக்கு உண்டை , சுரகோடாலி 
வயித்தியன் செய்கை . நூல்துகைக்கு விபரம் முதலான தலைப்புகள் உள்ளன . 


148 


தமிழ்ச் சுவடிகளின் 


ரிசை எண் : 1862 


சுவடி எண் : - 503 - f 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 34 

கி . எண்ணிக்கை : 5000 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 321 x 3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


அருகம் வேரு கிருதம் 


மகனே 
றவி முகத்தில் யெட்டுனாள் வையி 
கூறரென்ற யெண்ணை தனை வெதுப்பிக் கொண்டு 

குழத்தைகளுக்கு கணைபிணிகள் சோகை மாந்தம்ஞ் 
சாறரென்ற யெண்ணை தனை கறண்டி வீதம் 

தப்பாமல் கொண்டிடவே சொல்லக் கேளு 
காறரென்ற மேகசிலம் பேரும் காத்தாலே 

காணாமல் லோடுகின்றபடி போலாமே 


-61 


முடிவு : 


அதின்மேல் பூவைத்து மேல் சட்டிகொண்டு மூடி 
சீலைமண் செய்து ஒருசாமம் எரித்து பூவை யெடுத்து 
அந்த தண்ணீர்விட்டு பிசைந்து , பால் பிழிந்து கொண்டு 
மேல்மருந்து வாளம் சுத்திசெய்து வராகனிடை 2 
சீனிக்காரம் விராகனிடை 2 சவுக்காரம் விராகனிடை 2 
வெண்காரம் விராகனிடை 2 யிந்துப்பு வராகனிடை 2 
வெந்த பூண்டு ஆக ஆறும் அரைத்து பாலில் கரைத்துக் 
காச்சி நெய்யி எடுத்துக்கொண்டு ஒருகாசிடை குடுக்கவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , உதிரி ாடுகளாகக் காணப்படுகின்றது . இதில் கிரந்திக்கு புகைபிடிக்க விபரம் 
உள்ளுக்குத் தாளமருந்து , தாள நசியம் சோத்தில் குடுக்க , கண்ணில் கலிக்கம் , தயிலம் , 
புகை , நீர்க்குத்து , விழுகிற மேகத்துக்கு , பிறமேகம் வெள்ளை விழுகிறதற்கு முதலான 
பல தலைப்புகள் உள்ளன . 

* * * 


* வது தொகுப்பு 


149 


வரிசை எண் : 


2863 


சுவடி எண் : 1504 - a 


அகத்தியர் வைத்தியம் -1500 


ஏடுகள் : 132 கி . எண்ணிக்கை : 4500 

அளவு : 35x3 செமீ . 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

பழுது முழுமை :: முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் , நன்றாக , 


ணபதி முன்னிற்க 


1500 


அகத்தீசர் அருளிச் செய்த வயித்தியம் 


அடிமுடியு மாகி நின்ற குணத்தைப் போற்றி 

அதுகடந்து நிர்மலத்தை அடுத்தேன் யானும் . 
வடிவுடைய சிவனுமையைப் பூசை பண்ணி 

மகத்தான சின்மயத்தின் கருணை யாலே 
படிமீதில் வயுத்தியந்தா னிரண்டிலச்சம் 

பாடியதோர் பாட்டையெல்லாம் சுருக்கி யானுஞ் 
சடுதியாய்ச் சூத்திரம்போ லாயிரத் தஞ்நூறு 

சாற்றினேன் மகேசனருள் தான் காப் பாமே ! 


-- 1 


பாகுடன் கினேசன் பாதம் 

பகிந்துமுக் குணங்க ளாய்ந்து 
வாகட நூல்க ளெல்லாம் 

வகைவகை தொகுத்துப் பார்த்து 


முடிவு : 


வாங்கியதைக் குகையிலிட்டு மன்னுருச் செய்து 

மண்கனத்த சிறுதாளி கொண்டு வந்து 
வாங்கியே தமிரிட்டு மண் உலக் கொட்டி 

மைந்தனே மணல்மேலே குகையை வைத்து 
வாங்கியே மணற்கொட்டிச் சட்டி மூடி 

வாகாக அடுப்பிலே வைத்து நன்றாய் 
வாங்கியே ஏழுதினந் தீபவன்னி மாட்டி 

நீயாற விட்டே யிறக்கிப் பாரே ! 


662 


150 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , 

எாது சுவடி எண் 56 / D 1 68 அகத்தியர் பன்னிரண்டு லட்சத்துக்கு 
சூத்திரம் 120 போன்றது . 

அதில் , இதிலுள்ள தொடக்கச் செய்யுளில்லை . 
இத்தொடக்கச் செய்யுளால் அகத்தியர் இந்நூலைப் பன்னிரண்டு லட்சம் பாடலாகப் 
பாடியுள்ளது தெரியவருகிறது . அதன் சுருக்கமே இந்நூல் என்பது தெரிகிறது 

இதில் , 35 - ஆம் எடு கிழிந்துளது . எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன , முதலில் 
10 வெற்றேடுகளும் , மருத்துவம் எழுதிய 2 ஏடுகளும் உள்ளன . 

இதில் , நாடி மரணக்குறி , பஞ்சபூத இருப்பிடம் , தோஷத்தின் குணம் , மந்தக் 
குணம் , மேகம் பிறப்பு , சுக சன்னி , பித்த சூலைக் குணம் , கெற்ப சன்னி , சூதசுத்தி , 
கெந்தக சுத்தி , மனோசிலை சுத்தி . அரைபெடி, சுத்தி , லோக மாரணம் , லோக 
செந்தூரம் , சூலைக்கி பானம் , சாதகக் குளிகை . ஆனந்த வயிரவன் , சுவாச காசத்துக்கு , 
சுவாச காசத்துக்குத் திரப்பவி நெய் , கதலி கந்த கிருதம் , பெரும்பாட்டுக்கு , சயத்துக்கு 
அசுவ கெந்தாதி நெய் , குடல் வாதத்திற்கும் , சூனல ஆறுக்கும் வெள்ளுள்ளி நெ 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


* * * 


வரிசை எண் : 2864 


சுவடி எண் 


: 1504-5 


கொங்கணர் கடைக் காண்டன 


500 


ஏடுகள் : 58 + 28 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 35x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : கொங்கணர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அரி ஓம் . 


அண்டாண்டங் கடந்தபொருள் முதலாய் நின்ற 

அளவிலா நிர்மலமே சூட்சா சூட்சம் 
எண்டிசையுங் கடந்தபரா பரமே ஆதி 

ஏகசச்சி தானந்த பரமே ஞானங் 


90 - வது தொகுப்பு 


151 


முடிவு : 


வாகான சாத்திர மாறு காண்டம் 

வகையாகக் குறுக்கியதில் மூன்று காண்டங் 
கூறான கடைக்காண்ட மிந்த ஞானங் 

கொட்டினே னஞ்நூறுஞ் சீஷர்க் காக 
வீறான நடுக்காண்ட மஞ்ௗ றோடு 

வேதைமிகு முதற்காண்ட மஞ்ஏ றாகுந் 
தாறான முன்னூற்கு முன்னூறு சூத்திரந் 
தப்பாமற் சோடசமென்றுந் தெளிந்து முற்றே ! 

கொங்கண னாயினார் கடைக் காண்டம் 


500 


முற்றும் 


காலம் : 


ரௌத்திரி வருஷம் , வைகாசி மாதம் 15 - ந் தேதி 

இப்படிக்கு சின்னத்தம்பி . 


குறிப்பு : 


இதில் , முதல் 19 ஏடுகளும் , கடைசி 39 ஏடுகளும் எழுதப்பட்டுள்ளன . இடையில் 
133 - ஆம் பாடல் முத : 254 ஆம் பாடல் முடிய எழுதப்பட வேண்டிய 28 வெற்றேடுகள் 
உள்ளன . 


இது . எமது சுவடி எண் 842 - a | D - 1744 போன்றதெனினும் பாட வேறுபாடுகள் 
உள்ளன . 


இதில் , வாசியோகம் , சுப்பிரமணியர் பூசை , தெட்சணாமூர்த்தி பூசை , சண்டாகேசர் 
பூசை . ருத்திர பூசை , சதாசிவ பூசை , மாரணம் , மோகனம் , தம்பனம் , வித்துவேடினம் 
உச்சாடினம் , அளைப்பு , யோகசாதனை , நவச்சார நிவிர்த்தி , ஓங்கார சூட்சம் , 
சத்திபூசை மற்றும் பல தலைப்புகள் உள்ளன 


* * * 


வரிசை எண் 2865 


சுவடி எண் : 1505 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 43 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 30x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


விரன்றான குங்குமப்பூ ரசம்போற் மென்று 
நாக்கிலிட்டால் கைப்பிணி பெயர்க்கும் 
புகள் பச்சை வண்ணனும் பூ பிச்சை 
நாத்தந் தாகமடா மிருதம் குழியிருக்கும் 


முடிவு : 


.... ன்றுக் கிருநேரம் மருந்துகொண்டு நலமாக 
செய்திடவே தீநங் கண்ணி சொல்வார் யு 
லுள்ளோர் கேழு தேனென்று கொட்டு ய்ப்பா 
கண்ணி நோய்க்கு சிறசுக்குத் தயிலம் மொன்று .......... 


- 185 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , ஒரு முழு நூல் போலும் . தொடக்கம் முடிவு இல்லாததால் இன்ன நூலென்று 
காணமுடியவில்லை . 


இதில் , மேக ராசாங்கத் தயிலம் தீரும் நோய் , பத்திய வகை , அப்பிரக செந்தூரம் 
தலைக்கு முழுகத் தயிலம் , ரசபற்பம் , தூதுவளை லேகியம் , வாதகற்பம் , வாதராசா 
தயிலம் , லோக செந்தூரம் , குன்ம வாத மலந்தவருக்கு , தாம்பூர செந்தூரம் முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 2866 


சுவடி எண் : 1506-3 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 48 

கி . எண்ணிக்கை : 1000 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 24x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


153 


20 வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ் தருவே துணை 

கெணபதி துணை 
செந்தூர முறைகள் 
லிங்க செந்தூரம் 


ங்கம் விராகனெடை 1 வீரம் விராகனெடை 
செந்தி விராகனெடை 525 இந்த மூணும் 
பணிக்கி குப் பிக்கி அரைவாசி யேத்தி 


டிவு : 


* 


நெல்லிக்காய்ச் சார் சனி ச்சாராயி ஒரு படி 

தில் 50 பல சீனி சர்க்கரை போட்டு 
பாகுபோலே காச்சி வருகற பதத்தில் 
யதில் தாளிச பத்திரி - சுக்கு - மிளகு 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பஞ்ச சூதம் , பாண்டு , குடோரி , செந்தூரம் , அஷ்ட்ட கல்ப்பூர செந்தூரம் , 
பெரும்பாட்டுக்கு கல்மத செந்தூரம் . லோக செந்துரம் , வீர செந்தூரம் , சன்னி . 
சயித்தியம் முதலானதற்கும் அறசபற்பம் , திருமூர்த்தியிலை , நாகச்சுண்ணம் , தீராத 
சூலைக்கட்டுகள் கிரந்தி யரையாப்புகள் முடக்கு வாதங்களுக்கு மருந்து , குன்மங்கள் .. 
ரணங்களுக்கு தாம்பூரமாத்திரை, நீரிழிவு ஒத்த மேகங்கள் முதலானதுக்கும் 20 மேகங் 
களுக்கும் மருந்து முதலியன உள்ளன , 


*** 


வரிசை எண் : 2867 


சுவடி எண் : 1506-5 


அடுக்கு நிலைப் போதகம் 


: 200 


ஏடுகள் : 5 

கி . எண்ணிக்கை 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 24x3 செமீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


134 


தமிழ்ச் கலடிகளின் 


சிதாடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குரு வாழ்க 


குருவேதுணை 


சொல்லிறந்த விடமெங்கே முப்பா ழெங்கே 

துவாரபா 
..ல்ல சங்கு நதியெங்கே வைகுந்த மெங்கே 

நாரணனு 
அல்லல் செயு பண்பூத மொடுக்க மெங்கே 

ஆசைந்து 
சொல்லவல் லாருண் டானா லவரை நாமுந் 

தொழுது 


ற்றலாமே 


என்பது : சொல்லிறந்த விடமானது யெல்லை வாசல் ....... 


முடிவு : 


மாநிலத்தில் பிறவியொழிந் திருப்ப தாமே ! 


அவ்வெழுத்தை நின் .............. டோர் 

அனுட்டான பூசைமந்திரத்தை யுன்னார் 
உவ்வெழுத்து நின்றவிடந் தெளி ... 

.......... ன வாய்துறவார் பொருளுஞ் சொல்லார் 
எவ்வெழுத்து நின்றவிடந் தெளிந்து ......... 

ரிந்து உரைக்க மாட்டார் 
சிவ்வெழுத்து நின்ற .... தெளிந்து கண்டோர் 

திருவாக்கால் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 512-5 / D . 1111 அகத்தியர் அடுக்கு நிலை போதகம் 
போன்றது இது உரையுடனிருக்கிறது . எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன . 


வது தொகுப்பு 


155 


வரிசை எண் : 


2868 


சுவடி எண் : 


1507-2 


வைத்தியக் கும்மி 


ஏடுகள் ; 3 ( 5-7 ) 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் .. 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு ! 21x31 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக் கூடவில்லை ( அகத்தியர் :) 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


சமதரியா தோடுமென்றே நீங்கள் பிரியாதே 

கருங் குங்கிலியம் 
கருஞ்சீரகம் காட்டெருமைப்பி 

குந்த அரைத்துக் குடித்திடவே 
மேகங்களெல்லாம் .......... க்கைக் கும்மியடியுங்கடி 


27 


முடிவு : 


பஞ்சதாரை நாற்கழிஞ்சு 

பருத்த மதுரம் 
திப்பிலி யிருகளிஞ்சு ஏலம்ந்தானு முக்களிஞ்சுங் 
கூட்டிப் பொடி செய்து ஆவின் பாலில் 

கொள்வீராய் 
மிஞ்சுபித்தம் நாற்பதும் விட்டே ஓடுமென்று 
தான் நீங்கள் சத்தே கும்மி யடியுங்கடி 

- 36 
வீக்கத்துக்கு மருந்து : - நஞ்சு விரைக்குஞ் சீரகம் , மலை தாங்கிவேர் , மஞ்சள் , 
நீலிவேர் , சிறு தொரட்டிவேர் , கருசீரங் கன்னிவேர் ......... உப்பு புளி விடவும் . 


வைத்தியக் கும்மிபாடல் முப்பத்தாறும் 

எழுதி முடிந்தது 


முற்றும் 


நல்லவெள்ளி மூணுமா நயந்த செம்பு நாலுமா 
கொல்லும் னாகம் ரண்டுமா குலாவுத் தங்கம் அவ்விடை 

னோசை ஒன்று கூட்டி மேவியுதவ வல்லிராய் 
.............. பாதம் எட்டரை இருக்குமே 
அகத்தியர் மு ........... 


156 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


தொடக்க ஏடுகள் 4 இல்லை . இதன் பின்னர் , வைத்தியம் எழுதிய 2 ஏரிகள் 
உள்ளன . அதில் , பரங்கிப்பட்டைப் பதங்கம் முதலியன உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 386 -- b D789 போன்றது . மேலும் சுவடி 


எண் 


1508 - b 


போன்றது . 


வரிசை எண் : 

ண் : 2869 


சவடி எண் : 


1501-5 . 


அகத்தியர் குருநாடி 


ஏடுகள் : 6 ( 10-15 ) +1 கிகி . எண்ணிக்கை : 100 

அளவு : 21X31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 

ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
திலைமை : மிகப்பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிம்.. 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவேதுணை 
கரிமுக னடியை வாழத்தி 
கைதனில் நாடி பார்க்கில் 

. குலத்தில் 
பிடித்திட நடுவே தொட்ட 


பெரு 


முடிஷ் : 


மெத்தவும் வாத நாடி 

வெதும்பிய பித்தத் தோடே 
கீத்தபி ணங்கி லம்போல்க் 

கட்டியே தட்டி யோடில் 
குத்தியே விரும லுண்டாம் 

கோளையும் வெள்ளை வீழும் 
மித்துடல் வெதுப்பி வாடு 

மீளைதோய் வெத்தி யாமே ! 


1. 14 


20 வது தெகுப்பு 


15 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 451 , 848 - ன் வேறாயது . 


இதன் பின்னர் தங்க செந்தூரம் எழுதிய ஏடு ஒன்றுளது ( 16 - வது ஏடு ) 


- ரிசை எண் : 2870 


சுவடி எண் : 1507 - c 


அகத்தியர் வைத்தியம் 


205 சூத்திரம் 


) 


ஏடுகள் : 4 ( 17-21 ) 
அளவு : 21X3 ) செ.மீ. 
பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


( 18-வது ஏடு இல்லை ) 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 100 
ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


கேளப்பா நவலோக மாரணந்தான் 

கெடியான வயித்தியமா மிருநூத் தஞ்சு 
சூளப்பா தொட்டு முதல் பொலிந்த சூத்திரம் 

சொல்லுவேன் இரும்புக்கு தாறகங் கெந்தி 


முடிவு 


நாமப்பா பற்பமுதல் தயிலத் துக்கு 

நன்றாகக் கருக்கிடையும் பாகஞ் சொன்னேன் 
நாமப்பா வழிதோணச் சொன்னோம் பாரு 

நலமுள்ள யிருபத்தி யொன்று முற்றே ! 


குருகிடாட்ச முண்டாக தாகவும் 


காலம் : 


இல்லை 


P55 


தமிழ்ச் கடிகன் 


குறிப்பு : 


இது , எமது வடி என 768-6 ன் வேறாயது . 21 

21 பாடல்கள் இருக்க வேண்டிய 
சுவடி 10 - வது ஏடு இல்லாதது குறையாக உள்ளது . 


கடைசி ஏட்டின் பின்புறம் இடுமுறை எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 2871 


கவடி எண் : 


1507-8 


கவுசிக மாமுனிவர் அருளிச் செய்த கருத்த குழம்பு 


ஏடுகள் : 4 ( 22-25 ) 
பக்கத்திற்கு ! 8-9 வரிகள் 
நிலைமை : 


கி எண்ணிக்கை : 100 

அளவு : 21x31 செ.மீ. 
ஆசிரியர் : கௌசிகமாமுனிவர் பொருள் : மருத்துவம் 
முபூமை : முற்று மூளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழ 


தொடக்கம் : 


அருமரை மொளியில் யாவரும் பிளைக்கக் 

குருவரு ளதனால் குழம்பு ஞானத்தை 
தரைதனி லெங்கும் தயவுட னளித்துப் 

பெருமைய தாக்கவுங் கவுசிகள் ஒருரை பெற்றேன் . 


முடிவு : 


மதியிரு நான்கும் கபால வியாதி கன்னக் கிரந்தி 
உச்சிய பிளவை உண்ணாக்கு வளரும் 
வித்தினை வியாதிகள் யிதுதிரு மென்று 
சத்தியமாகத் தான் சொன்னார் கவுசிக 
நாதர் கருத்தக் குளம்பே ! 

குருபரன் துணையாகவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 


கடைசிப் 


இச்சுவடி அரிதாக இருக்கிறது . தலைப்புகள் இல்லை பயனுடைய சுவடி .. 
பின் பக்கத்தில் சிங்கி அனுப்பானம் எழுதிய வைத்தியம் காணப்படுகிறது , 

*** 


10- வது தொகுப்பு 


வரிசை எண் : 2872 


சுவடி எண் : 1507 - e 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் 1 42 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 21 x 3} செம் 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


மலைபட்டமானகரி தரைமட்டமாயி 

குண்டி தேவட்டையாயி 
உலையிட்டகுமை விரிந்தே பொட்டலாய் 

துருத்தி சாவட்டையாயி 
முதுகு உரிமட்டையாயி தலைவழுக்கட்டையாயி 

கண்பிறாமுட்டையாயி 
அய்யர் லொடலொட்டையானாரே - பெருமாளே ! 


யவு : 


செந்தூரம் 


--- 


வீரம் வராகனெடை - T 
பூரம் வராகனெடை 

13 
லிங்கம் வராகனெடை 

2 
முளகு வாரகனெடை 

4 
சுத்திசெய்து சீவக்காய் அரைத்து 
நவச் சாரத்துக்குத் தடவி புடம்போடவும் 
கட்டி கட்டும் சிருபுடம் 


காளம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சத்துரு மாரண குளம்பு , சாந்தி , கெந்தி தயிலம் , கெந்தி செந்தூரம் , லிங்க 
செந்தூரம் , கெந்திமெழுத , உப்புக்கட்டு , படர்தாமரைக்கி . எண்ணெய் , தேத்தாவிதை 
லேகியம் , கெந்தித்தயிலம் , கருப்புமருந்து , மாந்தக்குளிகை வீரசெந்தூரம் , மதுமேகத் 
துக்கு , கண்டங்கத்திரி லேகியம் முதலான பல தலைப்புகள் உள்ளன , 

** ** 


16 சி 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2873 


சுவடி எண் : 


15.08.1 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 180 ,, கி .. எண்ணிக்கை : 2000 

அளவு : 1.9X31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-8 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவ 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


லிங்கம் வராகனெடை - 1- ம் 
கமலாச்சி 

1 
ரெண்டும் சேத்து அறச்சு 
வச்சுக் கொள்ளவும் , 
உளூர்து அவளவு கையில் தடவி 
வேப்பயிலை உருவினால் தேளு ஆகும் 
புளியயிலை உருவினால் கொளவி ஆகும் 


முடிவு : 


தாம்பிரசுத்தி 


யினுசிலே வொருபுடம் 
மிளகாவில் ஒருபுடம் 


+ 


+ 


+ 


+ 


அகண்ட வாயேந் தொறந்த 
பல்லே பயிறவன் அனேகபடி 
போடு , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு , 


இது , 25 ஆம் ரீட்டிலிருந்து தொடங்குகிறது . இடையிடையே ஏடுகள் இல்லை 
வெற்றேடுகளும் உள்ளன . மாந்திரீகம் , ஜாலம் முதலியனவும் எழுதப்பட்டுள்ளன . 

இதில் , வேதாள மந்திரம் , ஏவல் பிசாசு வரமாட்டாததற்கு சக்கரம் , கோழிமுட்டை 
தயிலம் , ரசபஷ்பம் , குடல்பெரட்டு மிருந்து , ரத்தம் வெட்டை அதிகம் போனால் அதுக்கு 
மருந்து . யெறப்பு மூச்சு சிவாசம் போகும் , தேரையர் " விக்கல் , துருசு . தாம்பரம் அசல் 
முதலான பல தலைப்புகள் உள்ளன , 


10 - வது தொகுப்பு 


161 


வரிசை எண் : 2874 


சுவடி எண் : 1508 - b 


அகத்தியர் கும்மி பாடல் 


எடுகள் : 3 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 60 

அளவு : 19x31 செ.மீ. 
ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மலை 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 

மானே கும்மி யடியுங்கடி 
மாதே கும்மி யடியுங்கடி 
தேனே கும்மி யடியுங்கடி தேசம் 
செழிக்கக் கும்மி யடியுங்கடி 


. 


முடிவு : 


பானைவெல்லம் சுக்கு நிலக்குமிழ் வேர் 
பதமாய்க் காச்சிக் குடித்திடவே 
அநேக நாளாய் வந்தமேக சுரமும் 

கும்மியடி 


- 14 


சாய ...... க வேருடன் பச்சரிசி 
மோர் தானிடித்துக் கூழாக்கிக் 
கொள்ள போங் 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , தலைப்புகள் இல்லை . 4 - வது ஏடு வெற்றேடாக உளது . மருத்துவத்தைக் 
கும்மிப்பாடல் அமைப்பில் கூறியுள்ளது . 


இது , எமது சுவடி எண்கள் 386 - b , 1507 - a போன்றது . 


*** 


11 


162 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2875 


சுவடி எண் : 1509.a 


அகத்தியர் வைத்தியம் 


ஏடுகள் : 68 கி . எண்ணிக்கை ; 1200 

அளவு : 20x3 செமீ . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


குரு உப்பு - 


ஹரிஓம் நன்றாக 
குருவே துணை . குருநாதன் துணை 
பூச்சி வெட்டு மருந்து 


சோத்துக் கத்தாளையில் சாறு எடுத்து 
ஒருவாரத்துக்கு எந்த இடத்தில் 
பூச்சிவெட்டு யிருக்கிறதோ அந்த 
இடத்தில் தடவவும் 

ரச செந்தூரம் 


ரசம் வராகனெடை - 8 
கெந்தகம் வராகனெடை - 1 


முடிவு : 


அந்த உப்பு நிரைக்கி கூடப்போட்டு அரைச்சு 
வில்லைதட்டி காயவச்சு , காய்நத பிறகு ஓட்டில் வச்சு 
மேலோடு போட்டு சீலைமண் செய்து புடம் போட 
சுண்ணமாகும் 


குன்மம் , மேகவாய்வு , பித்தவாய்யு , பாரிசவாய்வுக்கு 
வராகனெடை 1 , ரெண்டு வேளையும் குடுக்கவும் . 


நெய்யில் வேளைக்கி 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , பூர மெழுகு . குன்மத்துக்கு சவுக்காரக் குளம்பு , வங்க சுத்தியும் பற்பமும் , 
வல்லாதி , வங்கபற்பம் , கண்புகச்சலுக்கு , தாம்புர பஸ்பம் , புகையிலை எண்ணெய் . 


20 - வது தொகுப்பு 


163 


சருவகுன்மத்துக்கும் நெய் , மலட்டுப்புழு வி ( ழு ) ந்து பிள்ளையுண்டாக ,. பாஷாண 
மாத்திரை , கருடபச்சை பற்பம் . சாத்திகுன்மத்துக்கு முதலான பல தலைப்புகள் உள்ளன 


* * * * 


வரிசை எண் : 2876 


சுவடி எண் : 


1509 - b 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 50 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 20x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து ; தமிழ் . 


தொடக்கம் : 


சரக்குக்கட்டு - வசியம் - வினோத வித்தை 
சிவமயம் , ஸ்ரீ விநாயகர் துணையாகவும் 

குருநாதர் துணை செய்யவும் 
லிங்கம் , பாஷாணம் சவ்வீர் சுத்தி 


லிங்க சுத்திக்கி : 


== 


1 


1 


எலுமிச்சம் பழச்சார் சேர் 
முலைப்பால் சேர் 
குப்பைமேனிச் சார் சேர் 
இந்த மூணும் சேர்த்து லிங்கம் சேர் ) 


4 
4 


- 


டிவு : 


மூணு நாழிகை தண்ணியிலிருந்து அப்பால் 
மழுவெடுத்தாலும் வேகாது . 
மினிமணிப் பூச்சி சிரங்கை பிடித்து 
அமிக்கிறா யிலை 


குருநாதர் துணை செய்யவும் 


காலம் : 


இல்லை 


164 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , கெந்தக சுத்தி , தாளக பற்பம் , தாளகக் கட்டு , அண்ட பஸ்பம் , பூநீர் 
சுண்ணம் , வெடியுப்புச் செயநீர் முதலான பல மருந்து முறைகள் உள்ளன . 


பின்னர் , ஆயித் தம்பனம் , சூனியம் வராமல் புலிவாய் கட்ட முகவசிகரம் , மாடு , ஆடு 
பின் துடர . சுக்கிலத் தம்பனம் , பெண் மயக்கு கி பூச்சி வித்தை , பாம்பு ஆடாமல் , ழப 
மோகணி மற்றும் பல தலைப்புகள் உள்ளன . இரண்டு பாகமாக உள்ளன . 


இதன் பின்னர் , உப்புக் கட்ட , நாகவித்தை முநலான 4 ஏடுகள் உள்ளன . 


* ** 


வரின் 

சை எண் : 2877 


கவடி எண் : 1510-3 


குதிரை வாகட வைத்தியம் 


ஏடுகள் : 66 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 24x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


. 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவேதுணை 
அறாமி குதிரைக்கு மருந்து 


காசுக்கட்டி எலுமிச்சம்பழம் விரை 
தொட்ட சிணுங்கியிலை - வகைக்கு சேர் 
மறவட்டைப் பூச்சி - 6 இந்த நாலு வகையும் 
கொட்டைப் பாக்கு பிரமாணம் வுண்டை பண்ணி 
காலமே ஒண்ணு சாயந்திரம் இந்தப்படி 40 நாற்பது நாள் 
மேய்க்கவும் தீரும் , 


முடிவு 


லிங்கம் பலம் 1 வாங்கிக் கொண்டு 
களமான தாளகத்தை எருக்கன் பாலா லாட்டி 
வெள்ளை யென்றத் துணிதனிலே பூசிக் கொண்டு 
தாளகத்தின்மேல் நன்றாய் சுத்தி போட்டு 
மண்ணுக்குள் வைத்திட்டு மூன்று ரெண்டு 
எருவினால் புடத்தைப் போட்டும் 


20 - வது தொகுப்பு 


165 


யிந்தனே யெடுத்துப்பாற் . லிங்கம் கட்டும் 
பெலமான றோ கத்துக் காந்தி யாச்சே 


முற்றிற்று 


காலம் 


கோட்டைவெளி வடக்கு வாசலிலிருக்கும் காறு ஜாசி போதாவுக்கு 
மாற்றால் கொடுக்கப்பட்டுப் பதில்ப் புருதி எழுதி ஆயிற்றுது . 


வகாரி வருஷம் கார்த்திகை மாதம்கி சரியான டிச.பர் மாதம் 2 - ம் தேதி 
குதிரை வாகடம் எழுதி முற்றிற்று . 


குறிப்பு : 


இதில் , அரபிக் குதிரைக்குப் புகை , குதிரை கண் பூவுக்கு மருந்து . குதிரைக்கு 
அடிதண்டி வாயுவுக்கு மருந்து , குதிரைக்கு வாயுவுக்கு மருந்து , குதிரைக் குட்டிக்கி 
மசாலை குதிரைக்கு சேம்பாவுக்கு நசிய மருந்து , குதிரைக்கு ஆண்டு சாலுக்கு ஆவி 
குடுக்கும் மருந்து , குதிரை எளைச்சால் லேகியம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


> 


வரிசை எண் : 2878 


சுவடி எண் : 


1510-6 


குதிரை வாகடம் 


ஏடுகள் : 43 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 24x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூட்மில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 
பாரப்பா ஆனதொரு குதிரை னோட்டம் 

பரமசிவ னாதனுட பாதம் போற்றி 
கூறப்பா இன்தைப்பறுஉத்லுப் பார்த்து 

குருபாகம் யிந்தவகைக் கூறு வீரே 
நேரப்பா பொன்னான மேனி யுள்ள 

நிலையான பொடுதலையும் மேச்சு வந்தால் 
காரப்பா கருமியென்ற நோயும் .. போகும் 

கனமான அக்கினியும் வாய்வும் போகும் , 


166 


தமிழ்ச் சுவடி கடன் 


முடிவு : 


குப்பைமேனியிலைக் களச்சியிலை , மிளகுதின்னிப் 
பஞ்செடுத்துக் கண்ணிலே கலிக்கம் போட்டுத் 
தேக்காமல் பாத்திருக்கவும் . 

இதிலேயும் தீராவிட்டால் மருந்து : 
கோளிக்காரம் விடவும் தீரும் . தீரும் 
ஆனை நிகம் வெள்ளே குண்டுமணி கோட்டைக் 
குப்பைமேனிச் சாத்தில் ஒரைத்துப் போடவும் . 
மூணு நாள் . 


காலம் : 


விகாரி வருஷம் வைகாசி மாதம் , டிசம்பர் 26 - ஆம் தேதி குதிரை வாகடம் 
முற்றிற்று . 


குறிப்பு : 


இதன் பின்னர் : உள்ள ஏட்டில் : 
எழுதிய ஒரு ஏடும் உள்ளது , 


குதிரைக்கு வயறு 


உப்பி இருந்தால் 


மருந்து 


அடுத்த ஏட்டில் : 


திருவிடை மருதூர் பிரதாபசிங்கு மகாராஜா அவர்கள் அறமனணலாயத்தின் 
குதிரைகளின் அனுபோக முள்ள வைத்தியமும் ஷை யார் அனுபவித்த 

மனுஷாள் 
வயித்தியமும் இதில் எழுதியிருக்கிறது , இதிலுள்ள பல முறைகளும் அனுபவமுள்ளதே 
ஒளிய வேறில்லை என்று எழுதப்பட்டுள்ளது . 


ரிஷிகள் சிவறிழிப் பறிபூரணங் குதிரைக்கு வயித்தியம் கண்ணிப் பூச்சிக்கு மருந்து 
கண் பூவுக்கு மருந்து . ரெத்தமூத்திரம் பேஞ்சால் மருந்து முதலான தலைப்புகள் 
உள்ளன . 


A 


வரிசை எண் : 2879 


சுவடி எண் : 1510 - c 


குதிரை வைத்தியம் 


ஏடுகள் : 351 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 24x3 செ.மீ , 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ஆசிரியர் : "ஆத்மாராம் ஒண்ணாளே - பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


167 


20 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


கிரிது பாசினாவுக்கு மருந்து 
ஆத்துமாராம் ஒண்ணாளே பாகம் 


கஸ்தூரி மஞ்சள் பலம் 3 
சித்தரத்தை பலம் . 
சேங்கொட்டை பலம் 
காசிக்கட்டி பலம் * 
நிலாவாரை பலம் 를 
அபின் 

பலம் 

2 பட்டு 
சர்த்து சூரணம் செய்து கொண்டு 


முடிவு : 


அதில் மிளகு எவ்வளவு போடலாமோ 
அவ்வளவு போட்டு , அந்தத் தண்ணீர் 
இழுக்கும் படியாயிபோட்டு தண்ணீர் 
யிழுத்துக் காஞ்சபிறகு எடுத்து ஒரைத்துக் 
கண்ணுக்குப் போடவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , விஷக்கடி பாம்புகளுக்கு மருந்து , என்ற ஒரு தலைப்பு மட்டும் உள்ளது 
மற்ற தலைப்புகள் ஏட்டின் நடுவில் எழுதப்பட்டுள்ளன . 


ஏடுகள் 42 முதல் 55 வரையிலும் பின்னர் 56 - க்குப்பதில் 4 6 எனத் தொடங்கி 66 
( 67 ) வரை உள்ளன ; 


வரிசை எண் : 2880 


சுவடி எண் : 1510. d 


பல்லி விழும் பலன் 


ஏடுகள் : 1 ( 67-68 ) கி . எண்ணிக்கை : 40 அளவு : 24x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


168 


தமிழ்ச் சுவடிகளி 


தொடக்கம் : 


தலையில் கலகம் 
முகம் பந்து தரிசனம் 


முடிவு : 


ஞாயிறு செவ்வாய் வியாழன் 
அற்ப பகையும் , தீராப்பகையும் 
சம்பவிக்கும் அறியவும் 


கச்சா பாறா பிரம்மானஸ சிவ நிர மாலக்கயா 
மகாதேவ கஹேசுணோ பார்வதி ஜெடமூல சேஜாய 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது அச்சாகியுள்ளது . 


*** 


வரிசை எண் 


2881 


சுவடி எண் 


: 1510 - G 


சோழராசா விலாசம் 


ஏடு : 1 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி எண்ணிக்கை : 30 

அளவு : 20x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வரலாறு 
முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சோளநாசா வெலாசம் அறியும்படி 


குலோத்துங்க சோழன் 
தேவ சோழன் 
சசி சோழன் 
சிவலிங்க சோழன் 
வீர சோழன் 
கரிகால் சோழன் 


169 


20 - வது தொகுப்பு 


முடிவு : 


கல்லியாண சோழன் 
பக்த தர சோழன் 
ஆக சோழன்கள் - 16 
சோழன்கள் வகையறா அறிய வேண்டியது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


சோழ மன்னர்களின் பட்டியல் தரப்பட்டுள்ளது . 


*** 


வரிசை எண் : 2882 


சுவடி எண் : 1510 


பஞ்சாங்கம் 


ஏடுகள் : 2070,71 ) 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 20x3 செம் . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் ; சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஸ்ரீராம செயம் சுபமஸ்து சுபம் 


வய்யாசித்திங்கள் மதிகொறஞ்ச 
நாலானாள் பெய்யுமே யாமாகில் 
பெருமழையாம் 


முடிவு : 


ஈசானிய மூலை , ஆகாயத்தில் 
பூமியில் மேற்படி யோகினி அறியவும் 


காலம் : 


இல்லை 


170 


தமிழ்ச் சுவடிகள் 


குறிப்பு : 


பஞ்சாங்கத்தில் அச்சானது . 


* ** 


வரிசை எண் : 2883 


சுவடி எண் : 1510-8 


தசரங்கம் முதலியன செய்முறை 


ஏடுகள் : 14 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 2013 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கைத்ாெழில் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


தசாங்கம் செய்கிறது 


பலம் 


1 


|4 


அகில் கட்டை 
குக்கில் 
தேவதாறம் 
சந்தனக் கட்டை 
பூலங் கிழங்கு 


|| 


1 
1 


--- 


முடிவு : 


அதை எடுத்துக் கொண்டு நல்ல மருகு ( மெருகு ) 
தேய்க்கிற தாவது , மிருகு வைக்கிறதாவது 
வைத்து சொற்ணக்காவி அந்தப் பாத்திரத்து 
மேல் பூசி தொடச்சி விடுகிறது 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சிறுதொழில் செய்முறை கூறப்பட்டுளது . தசாங்கம் ஒசந்த முறை , சந்தண 
முறை , ஊதுபத்தி முறை , உயர்ந்த ஊதுபத்தி முறை , வெள்ளி முலாம் பூசும் முறை 
தங்க முலாம் பூசும் முறை முதலானவை கூறப்பட்டுள்ளன , 


20 - வது தொகுப்பு 


17 


வரிசை எண் : 2884 


சுவடி எண் : 1510 - h . 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 120 ( 86-205 ) கி .. எண்ணிக்கை : 2500 

அளவு • 20x3 செ.மீ , 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பல்வலிக்கு மருந்து 


வாயிவிளங்கம் வெள்னீர்த் தண்ணியில் 
போட்டு ஊறவைத்து , ஊறின பிறகு எடுத்து 
அதுக்குள்ளாக இருக்கிற வெறையை 
எடுத்துப் போட்டு மேல் தோலை எடுத்து 


மூடிவு : 


முக்காணி வுரியுரியழக் காழம் 
தங்கலமரை முந்திரித் தமிழுக்குத் தக்கதாமே . 

1 

3 1 
9. 34 

2 , 
8 16 

16 2 


1 


3 


6 , 5 


100 , 9 , உரி , 


--- 


4 


காலம் ! 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வயத்து வலிக்கு மருந்து , நட்சத்திரம் தினுசு , லிங்கம் உருவாக்கக் கட்ட 
பத்தவம் . பிள்ளைகளுக்கு பேதி மாத்திரை , கலியாணமால் கோபால் பிக்குமாற்சு 
அனுபோக முள்ள 

முள்ள பாகம் , சவுதாகிரி யென்கிற சய்யது அனுபோகமுள்ள முறை 
அசல் , நேத்திரத்துக்கு கல்நார் பஸ்பம் , கோபாலக் கண்ணுசாமி பிள்ளை பாகம் ,, 
துருசு சுண்ணம் , வாதம் சகலத்துக்கும் , குரணம் , மூலிகை வண்ணம் , ராமபாண 
வல்லாதி , பவுத்திரத்துக்கு மருந்து முதலான பல தலைப்புகள் உள்ளன , 


*** 


172 


தமிழ்ச் சுவடிகளின் 


ரிசை எண் : 2885 


சுவடி எண் 1510 -j 


அப்பு சாயபு வைத்தியம் 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 2003 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : அப்பு . சாயபு 

பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சுவாசக்கோதோரி மாத்தினர் 


அனுபோகமுள்ளது 


துப்பாக்கியால் சுட்ட கருவங்க குண்டு பலம் -2 
புதுச் சட்டியில் பலம் -2 உருக்கிக் கொண்டு 
உருகும் சமயத்தில் சுத்தி செய்த தாளகம் பலம் -2 
தூள் செய்ததில் கொஞ்சம் 


முடிவு : 


ஆறவிட்டு எடுக்க நன்று . அசல் வெள்ளியாம் 
அனுபோகமே , ஸ்திரியாசு மீரகம் 
இது அசல் பாகம் 

இந்த முறை ஒருவருக்கும் சொல்லாகாது . 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் , சரான் சாயபு கப் பீஸ்பீம் , திருநெல்வேலி பாகம் , பலலுவலி சகலத்துக்கும் 
பொடி - சாய்பு மொதல்ப் பாகம் , தாம்பீர மாத்திரை , அலர்வுதீன் பாகம் வெள்ளி பாகம் 
முதலியன உள்ளன் 

. 


20-வது தொகுப்பு 


TY3 


வரிசை எண் : 


2886 


சுவடி எண் : 1510 - j 


திருவிடைமருதூர் அரண்மனை பிள்ளைகட்கு உரை மருந்து 


ஏடுகள் : 8 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : 


கி , எண்ணிக்கை : 200 

அளவு : 2003 செ.மீ. 
ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை பொருள் : வைத்தியம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஸ்ரீ அமர்சிங்கு மகார4.ஜே உண்ணான் ராவுனால் 
வெளிப்பட்ட பாகம் 

அனுபோகம் 


துளசி , தும்பை , பேய்த் தும்பை , 
வேளையிலை , நாய்வேளை யிலை , 
நாயுருவியிலை , கையாந்தகரை 
குப்பைமேனியிலை , உத்தாமணியிலை 


மூடிவு : 


யெடுக்கையிலே மேகமிருபத் தொன்றும் தீரும் 

யெதிரிட்ட சூலைபதி னெட்டுந் தீரும் 
முடுக்கென்ற சன்னிபதின் மூன்றுந் தீரும் 
மூர்க்கமுள்ள செந்தூரம் முறையைப் பாரே ! 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , நம் அரண்வனை தொடர்புடைய சுவடி . மேலும் இது தஞ்சாவூர் அரண்மனை 
யின் தன் மந்திமால் பிள்ளைகளுக்கு ஓரை மருந்து பாகம் , மூலத்துக்கு எண்ணெய் , 
ஷைகுளுமை எண்ணெய் , வீர செந்தூரம் முதலான பல மருந்துகள் உள்ளன . 


இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய 2 ஏடுகள் உள்ளன . 


174 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 2887 


சுவடி எண் : 151 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 8 

கி . எண்னிக்கை : 200 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : 

முழூமை : முற்றற்றது 


அளவு : 17 x 3 : செ மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சுக்கு விந்துப்பு கரிஉப்பு வெண்காரம் 
பொரி வகைக்கி பலம் வோணு . ( ஒன்று ) 


முடிவு : 


அப்படியே மொழ புடத்தில் வைக்கவும் 
பஷ்பம் ஆகும் . யிந்த பெற அண்ட 
பஷ்பமும் பானையில் போட்டு கொளப்பி 
யிந்த பானையிலே பித்தாளே ... போட்டு 
அரு ( ஆறு ) மாசம் பொதக்கவும் . 
மாத்துளை ... வளெயும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் முன்பகுதி ஒடிந்துள்ளதால் தலைப்புக்கள் காணப்படவில்லை . ஆயினும் 
நடுவில் பாசாணக்கட்டு , சயத்துக் , யிருமலுக்கு , காச்சலுக்கு , லிங்கக்கட்டு முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


++ 


வரிசை எண் : 2888 


சுவடி எண் : 1511 ) 


மாந்திரீகம் 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை ! 300 

அளவு : 17x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


20 - வது தொகுப்பு 


175 


தொடக்கம் : 


துலுக்க பேச்சிலே கவ்வெச்திபாசி யெணு 
சொல்வாற் . அந்த கிரா (கீரை ) கொண்டுவந்து 
அறச்சு விளாம்பளம் அவளயிருக்க வேணும் 
யிதுலே நெல்லிக்காயி கெந்தகம் ஒருபலம் வச்சு 


முடிவு : 


ஓங்கார மூலி ஆமூலி , ஆங்கார மூலி 
சாத்தாமூலி விசுவ மூலி சத்தியும் சிவனும் 
வொத்தி நிக்க சிவா ( சுவாகா ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


எழுதப்பட்டுள்ளது . மந்திரங்களும் 


இதில் , பேச்சுவழக்கு மொழியிலும் பிழையாக 
சக்கரங்களும் மிகுதியாகக் காணப்படுகின்றன . 


四 國 國 


வரிசை எண் : 2889 


சுவடி எண் : 1511 - a 


மாந்திரீகம் 


ஏடுகள் : 98 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 191x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6- ) வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க 

குருவேதுணை 
ஸ்ரீராமசெயம் . தெண்டாயுதபாணி துணைசெய்யவும் 

சிவமயம் 


தொழில் விஷயங்களைப் பற்றிய ஏடு 

கடவுள் துணை செய்யவும் 


: 


176 


தமிழ்ச் சுவடிகளில் 


ஜால் 


எந்த தொழில் மந்திரம் சக்கிரம் மருந்து 
அர்ச்சனை செய்தொழில் செய்யும் போது 


முடிவு : 


கையாந்தகரை , வேப்பந்தளை , வெத்திலை 
விளும்பி , யிஞ்சி யிதுவெல்லாம் வகை | 
கால்படி சாறுவாங்கி சாயத்தில் விட்டுக் 
காச்சவும் பித்தத்தா லெடுத்த வியாதி யெல்லாம் 
தீரும் , 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , எழுத்துக்கள் நன்றாக உள்ளன , எதிா மாரணம் தம்பனம் , மோகனம் , 
உச்சாடினம் , வசியம் ஆகிருஷணம் , பேதனம் , பிணிகளுக்கு விசத்துக்கு இறக்க , கெற்ப 
நோய்க்கு கணபதி மந்திரம் , பிரமா மந்திரம் , மாலினுட மந்திரம் , ருத்திரதியானம் , மயே 
ஸ்வரதியானம் , சதாசிவதியானம் , பிள்ளைவிழுக , முதலான பல தலைப்புகளும் , பகவதி 
கைவல்யம் , பேய் அண்டாமல் மந்திரம் , வயிரவன் சக்கரம் முதலான சக்கரங்களும் , 
வைத்தியமும் உள்ளன . 


*** 


வரிசை எண் : 1890 


சுவடி எண் : 1512 - a 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 9 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 300 

ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றற்றது 


அளவு : 37x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நீரளிவு கிஷாயம் 


மஞ்சனத்திப் பட்டை 
ஆவரைவேர்ப் பட்டை 
கடலளஞ்சிப் பட்டை 
வகை பலம் 1 கூட்டி நாலுபடி தண்ணீர் 
எட்டொண்ட......... அரைக்கால்படி இருத்து 


20 - வது தொகுப்பு 


17 


முடிவு : 


திரிகடுகு சீனிக்காரம் வகைபலம் | வாங்கிச் 
சூரணம் பண்ணி தேன் விட்டு முப்பு விராகனெடை 
. போட்டுப் பிசைந்து வைத்துக் கொண்டு அந்திசந்தி 
யிருவது நாள்ச் சாப்பிட சகல பிணியும் தீரும் 


யிச்சா பத்தியம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சகல வியாதிக்கும் தயிலம் , கெற்ப ரோகத்துக்கு வீளி எண்ணெய் , சர்வசங் 
காரத் தயிலம் , பேதி மாத்திரை , வெள்ளைக்கட்டு , லிங்கக்கட்டு , சகல பிணிக்கும் 
சூரணம் முதலான தலைப்புகள் உள்ளன . இடையில் ஒரு வெற்றேடு உள்ளது . 


*** 


வரிசை எண் : 2891 


1512 - b 


சுவடி எண் : 


அகத்தியர் வைத்திய சாஸ்த்திரம் 


1500 


ஏடுகள் : 205 கி . எண்ணிக்கை : 10000 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


அளவு : 37X3 செ . மீ . 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


ஹரி ஓம் நான்றாக 


அகத்தீசர் வாக்கியம் வைத்தியம் சூஷத்திரம் ஆயிரத்தைந்நூறு 


பாகுடன் ( கி ) நேசன் பாதம் 

பணிந்துமுக் கோணங்க ளாய்ந்து 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகைவகை தொகுத்துப் பாத்து 


12 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ஆமப்பா யிந்தனூல் துகையே தென்றால் 

ஆயிரத்தஞ்ஞூ றெனவே அறையும் வேதம் 
நாமப்பா உள்ளபடி சொல்லி வைத்தோம் 

நாதாக்கள் கடாட்சியத்தால் சூத்திரந்தான் முற்றே ! 


1500 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 301 - h / D - 539 போன்றது , பாட வேறுபாடுகள் மிகுந்து 
காணப்படுகின்றன . சில பாடங்கள் நன்றாகவும் உள்ளன . 


*** 


வரிசை எண் : 2892 


சுவடி எண் : 1512 - c 


பிரம்மமுனி வைத்தியம் சூத்திரம் - 300 


ஏடுகள் : 51 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 37 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : பிரம்மமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து :தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவேதுணை 
பிரம்ம முனி வயித்தியம் சூஷ்த்திரம் முன்னூறு 


சீரரு ளான சோதி சின்மய ஞான சோதி 
ஆரணி கொண்டை சூடி ஆறணி யானே போத்தி 


1 


முடிவு : 


ஆறான ஞானமொடு வாசி யோக 

அடங்கினின்ற பூரணமு மறியச் சொன்னேன் 


20- வது தொகுப்பு 


179 


தேறாத சாஸ்த்திரமும் தேறச் சொன்னேன் 

செப்பினேன் கருக்கிடைசூத் திரந்தான் முற்றே ! 


--- 


385 


வாலை பரமேஸ்பரி துணை 


வெல ............ 


கு வாத்தியார் எழுதினது 


முற்றும் 


காலம் : 


இல்லை 


(குறிப்பு : 


எண் 


இது , எமது சுவ . 

322 - c / D - 616 போன்றது . பின் பகுதிமிகவும் 
செல்லரித்துளது , பாடபேதங்கள் மிகுதி . 


.. 


* * * 


வரிசை எண் : 2393 


சுவடி எண் : 1513 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 168 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 3433 செ . மீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


108 


னூல்தோறும் பாடினாரே ! 


பாடினதோர் கெந்திக்குச் சுத்தி 

பாலில் சாய்ப்பா 
யாடினதோ ரரின்சுத்தி அவிஷ்த்துக் காகும் 

அப்படியே ( ஏழு ) திர முருக்கிச் சாய்பாய் 
னாடினதோர் மனோசிலையின் சுத்தி சொல்வோம் 
நறுக்குவாய்ப் .........ரம்போலே ரண்டாய் நீயும் 


முடிவு : 


தானென்ற அந்தவித விபரங் கேளு 

சாதகமாய் 


மாக 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


பானென்ற பாசம்விட்டு நின்றா யானால் 

பலிக்குந்தான் ஞானநெறி (பண ) மாய்ப் பண்ணுந் 
தேனென்ற பதியில் நிற்க ..... 


( 987 ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


பாடலில் தொடங்கி 


இதில் , தொடக்கம் முடிவு இல்லை . 109 - ஆம் 
10 ( 5 - ஆம் பாடல் வரை உள்ளன . ஏடுகள் தலை தடுமாற்றம் . 


இது , அகத்தியர் வைத்தியம் 1500- போல் காணப்படுகிறது . 


வரிசை எண் ; 2894 


சுவடி எண் : 1514 - 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 78 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 26x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
தலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வாகட சாத்திர நாடிமுறை மற்றும் 
கருவிகரணாதிபாகம் தின செரபறிசனையும் 
பருவமறிந்து பதமுறையும் வேக மருந்தின் 


முடிவு : 


கோவின் அமறியில் அந்தப்படி செய்யவும் 
ஷ மோறில் அந்தப்படி செய்யவும் . பிறகு 
சுகப்பூ முள்ளிக்கிற தண்டின் சாத்தில் - 120 
புடம்போட சுந்துரமாகும் 

சர்வ ரோகமும் தீரும் . 


20 - வது தொகுப்பு 


181 


காலம் : 


1888 சப்டம்பர் மாதம் 12 - ந் தேதி மனுக் குடுத்த 
நம்பரில் குளிக் கொண்டான் அ ... புள்ளை 
சப்தறெஷி சாஸ்திரிக்கி ......... பூஜைக்கி 


குறிப்பு : 


இதில் , பல்வேறு மருத்துவங்கள் பேசப்படுகின்றன . 3 - ஆம் ஏட்டிலிருந்து தொடங்கு 
வதால் நூற்பெயர் தெரியவில்லை . 


* * * 


வரிசை எண் : 


2835 


சுவடி எண் 1515 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 110 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 20x21 . செ.மீ. 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் ஆசிரியர் : பலர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


........... ரமாங்கிஷ தூளி கிறுபையா 
தாபரபரி கிறுபை ............ கு எசறு 
சாமவேத அதரண ரூபி வேத 
வேதரூபி ... ந்தி சகஷ்திரிவேத சுறூபி 
சறுவ சிவ தயாபரி 


முடிவு : 


ரசம்வைத்து சாதத்தில் விட்டு சாப்பிடவும் 
வீக்கம் வாங்கும் 
நீரளிவுக்கு நீராகாரத்தில் கோவைத்தளைச் 
சார்பிழிந்து கொண்டு கொடுக்கவும் 


காலம் : 


இல்லை 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , ஏடுகள் 6 முதல் 77 வரையும் , 22 முதல் 144 வரையும் எண்கள் உள்ளன . 
பின்னர் உதிரி ஏடுகள் உள்ளன 

இதில் , முதர் சிங்கு , கல் நார் சுத்தி , வெண்கல சுத்தி , பொன்னிமிளை , பேதிக்கி 
பகிறி மாத்திரை. குழந்தைகளுக்கு மாந்த மாத்திரை , ரசகெந்தி மெழுகு , மலஜலங் 
கட்டினால் நவச்சார பேதி , சூலைக்கும் புண்ணுக்கும் முதலான தலைப்புகள் உள்ளன . 
சில சக்கரங்களும் உள்ளன . 


* * 


வரிசை எண் : 2896 


சுவடி எண் : 1516 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 250 கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 24x 3 செ.மீ 

மீ . 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் ஆசிரியர் : பலர் - நல்லமுத்து ஐயர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் ; 


வீக்கம் நீர்சுரப்பு ஊது கணைக்கி 
ஷை கடுகைக் கொட்டைப் பாக்களவு அந்திசந்தி கொடுக்கவும் , 


-- 


1 


--- 


1 


லிங்கம் வராகனெடை 
அன்னபேதி வராகனெடை 
காந்தம் வராகனெடை 
வெங்காரம் வராகனெடை 


1 


--- 


11 


முடிவு : 


யெலந்தைக் கொழுந்து ஒருபிடி 
வோணாங் கொழுந்து ஒரு பிடி 
யிளநீர் வார்த்தரைத்து உருண்டை பண்ணி 
முள்ளிக்காயளவு தண்ணீரில் கொடுக்கத் தீரும் 


காலம் : 


இல்லை 


20 - வது தொகுப்பு 


183 


இதில் பல வகை உதிரி ஏடுகள் உள்ளன . மாந்திரீக ஏடுகளும் , மந்திரங்களும் , 
சக்கரங்களும் உள்ளன . வல்லாதி லேகியம் , தாம்பிரச் சுன்னம் , தாளக பஸ்பம் , சூதக 
வாயுவுக்கு . நல்லமுத்து அய்யர் செய்முறை முதலான பல மருத்துவங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 


2897 


சுவடி எண் : 1517 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 102 

கி . எண்ணிக்கை : 2000 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் 

ஆசிரியர் ; பலர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 27 } x 3 செமீ 

பொருள் : மருத்துவா 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


விழத்துக்கு குழம்பு 


வேப்பெண்ணை படி 

4 

1 
சுடுதி யெண்ணை படி 

4 
சமன் கூட்டி அதில் போடுகிற மருந்து விபரம் : 

1 
துரிசு , துத்தம் , நெய் படி 

வ . வராகனெடை 30 
வாளம் பருப்பு சுத்தி செய்து போடவும் 


8 வ 


முடிவு : 


மயிர் சிலுத்து சுரமோடு அதிகமாயி 
சேர்ந்த கை விரல்களும் கயனிகம் 
காலனிகம் கனவிரல் ரேகையும் 
வெளுத்துடன் றெத்தம் வீறுடன் போக்கினும் 
னாத்தங்களியினும் வாந்தியால் வலம் வீழ்கினும் 
தொக்குமே அவிள் தம் யீந்திடா துமையாள் 
மிது . முனி உரைத்தார் . 


காலம் : 


இல்லை 


184 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , கருமேகம் , கருங் குஷ்டம் , வண்டுகடி , படர் தாமரை முதலானவைக்கு பத்து , 
சூலைக்கு மூலிகை கோரோசினை குளிகை , ஓம திராவகம் , நாராயண செந்தூரம் , 
வெள்ளி பஷ்பம் , நாகச் சுன்னம் , பச்சவாதம் , பாரிச வாய்வுக்கு , கண்ணில் குச்சி 
குத்தினதுக்கு , கண் வியாதிக்கு மை , தாளக பற்பம் , கஸ்தூரி பட்டை , வைப்பு 
முறையீடுக்கு மருந்து , கெந்தி தயிலம் முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


29 - வது ஏடு பாதியாக உள்ளது . 


TRES 


வரிசை எண் : 2898 


சுவடி எண் : 1518 


அகத்தியர் - 1500 


ஏடுகள் : 209 
பக்கத்திற்கு : 6- வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 6000 

ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 373X3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


பாகுடன் கினேசன் பாதம் 

பணிந்து முக் குணங்களாய் 
வாகடச் சுவடி யெல்லாம் 

வகைவகை தொகுக்கும் வாறால் 


முடிவு : 


செந்தூர மஞ்சுனா ளுண்டால் கேளும் 

சிதரின தோரெலும் பெல்லா முறுமுறும் 
பந்தூரும் பதகரியு முடம்பு வேர்வு 

வாதபித்த சிலேற்பனமுந் தொந்திப் பெல்லாம் 
வெந்தாரும் வெண்ணீரில் செந்தூர மிட்டு 

வேகவைத்து மூன்று நாள் குளிக்கத் தீரும் 
முந்தூரு முகவாத சன்னிக் கேதான் 

முட்டைதனில்ச் செந் ........ 


924 


20 - வது தொகுப்பு 


185 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 301 - h | D - 539 போன்றது . 

இதில் , தலைப்பு எழுதப்படவில்லை . தொடக்கச் செய்யுள் கொண்டு இதற்கு 
அகத்தியர் - 1500 என்று தலைப்பு கொடுக்கப்பட்டது 


* *** 


வரிசை எண் : 2899 


சுவடி எண் : 


1519 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 49 " கி . எண்ணிக்கை ; 200 ) 

அளவு : 36X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8--10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிகப் பழுது ( பூச்சியறித்துள்ளது ) 

முழுமை : முற்று முளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அரசம்பட்டை தானி டித்தே 

யளவாய் வறுத்துக் கட்டு 
மொன்று மாதம் வைக்க தென்னிலையும் 

வளஞ்சேர பிட்டுக் கட்டிடுமே ! 


856 


முடிவு : 


பலமரை ரூவைட்டி ரட்டி 
பெண்ணாசை யதும் ...... விள நெய்யில் ............... 

...பதுவகைச் சலக் கழிச்சல் தீரும் 


- 932 


காலம் : 


இல்லை 


கவடிகண் 


றிப்பு : 


இதில் , தலைப்புகள் பகுதி பூச்சியரித்துள்ளது . நாடுகள் முன் பின் பிறழ்ந்துள்ளன . 
! க்க எண்கள் காண இயலவில்லை . 


5. ரிசை எண் : 2900 


சுவடி எண் : 1520- 8 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 55 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 

17x3 செ.மீ .. 
பகத்திற்கு : 6-7 வரிகள் ஆசிரியர் : கண்ணுசாமி வைத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


கெடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


வெண்பா 


சிதம்பரமும் ஆறுஊறு சீர்தூக்கிப் பார்க்குமதில் 
தம்பரத்துக்கு ஆறுஊறிய செறப்பு - சிதம்பரத்தில் 
சன்போ யீசானனாய் நின்றால் ஆறுஊறில் 
யீசன் போய் நீசனாய் நின் றான் . 


முடிவு : 


யிலாமிச்சம் வேர் கிசாயம் வாங்கி 
மூன்று நாளிரு பொழுது சாப்பிடவும் 
விடத்தலைக் கொழுந்து பிடித்து 
உள்ளுக்குச் சாப்பிடவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


முதல் இரண்டு ஏடுகளில் சிகண்டிமலைக் கந்தன் துதி உள்ளது . பின்னர் 
மரு துவம் தொடங்குகிறது . இதில் விஷ மாந்தத்துக்கு மருந்து , மேகத்துக்கு , வத்தாத 


20- வது தொகுப்பு 


187 


உடலுக்கு , கலிக்கம் , விரணவாதம் வுயர் தயிலம் , பிள்ளையில்லாதவர்க்கு மருந்து , 
தாளகச் சுண்ணம் முதலான பல மருந்துகள் கூறப்பட்டுள்ளன 


வரிசை எண் : 2901 


சுவடி எண் : 


1520 - b 


திருநடன சூத்திரம் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 17x 3 செ . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : ( கண்ணுசாமி வைத்தியர் ) பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெட்டைக்கு 


பாரப்பா ஆவின்பால் அரைப்படிதான் வாங்கி 

பரிவாக முதலியுட பூவை யாட்டி 
யாரப்பா குடித்திடு நீ வெட்டை போகும் 

பரையாப்பு மருந்துதனை யரையி ரேனே 
சீரப்பா வெள்ளுள்ளி யொருசி ரங்கை 

சேர்த்திடவே சூரிவேர் பிடிதா னொன்று 
வாரப்பா நல்லெண்ணை படிய ரைக்கால் 

வளருந்தைய் வேளைச்சாற்க் கூட்டிக் கொள்ளே 


மூடிவு : 


திரிகடுகு தூளிலாவது கால் பணவிடை பற்பம் 
குடுக்கவும் . மூணு நாள் குடுத்து யேளு நாளுக்கு 
சேத்து , யேளு நாளுக்குமேல் உப்புவறுத்துக் 
கூட்டவும் 


இந்த முறை சொன்னது கண்ணுச்சாமி பரதேசி சொன்னது . 


குருசாமி துணை 


காலம் 


இல்லை 


188 


தமிழ்ச் கவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , லேகியம் , வாதத்துக்குத் தயிலம் , ரசபற்பம் ஆகியன உள்ளன , 


*** 


வரிசை எண் : 2902 


சுவடி எண் : 1520 - c 


அகத்தியர் பாடல் பலதிரட்டு வாகடம் 


ஏடுகள் : 7 

கி . எண்ணிக்கை : 150 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது 


அளவு : 17x3 செ.மீ 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குருசாமி துணை 
வாதந்தா னென்ப தாக வருகின்ற பக்க வாதம் 
சீதமே நடுக்கு வாதம் சிறந்திடு முடக்கு வாதம் 
சூதமே யசந்த வாதம் , தோன்றிய முகத்தில் வாதம் 
பேதமாம் வாதந் தீர பொருந்திடு மருந்து கேளே 


முடிவு : 


விளங்கிய பரங்கிப்பட்டை 

மேவுகெந்தகஞ் சாதிக்காய் 
களம்புரு கிராம்பு நாகம் 

கற்பூரஞ் சாதிப் பத்திரி 
தளம்புறு மசுவ கெந்தி 

தளர்கொடி வேலி மாஞ்சி 
விளம்பூ சக்கரை , நெய்கூட்டி 

... முட னுள்க்கொள் வாயே ! 


20 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , பித்தத்துக்கு , மூலத்துக்கு , குன்மத்துக்கு , மேகத்துக்கு ஆகிய தலைப்புகள் ... 


உள்ளன் . 


** 
** 


20 -வது தொகுப்பு 


789 


வரிசை எண் : 2903 


சுவடி எண் : 150-4 


சௌமிய சாகரம் 


ஏடுகள் : 8 

கி . எண்ணிக்கை : 200 
கி 

அளவு : 1783 செ.ம். 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மேகத்துக்கு 


பாரப்பா புலத்தியனே சொல்லக் கேளு 

பதிவான மேகமென்ற வகைகள்க் கெல்லாம் 
வீரப்பா தானொடிங்கித் தீர்வ தற்கு 

வியரமுள்ள கிறுதவகை சொல்லக் கேளு 
சேரப்பா சிலத்தம்ப மூலிச் சாறு 

திருவான ஓரிலைத்தா மரையின் சாரே ! 


முடிவு : 


அடைத்த குளிகை தனிலொன்று 

தணத் 
தனுப்பான பனைவெல்லம் 
உடைத்துவைத்துக் கொடுக்கிலும் 

உரியபுனலி லமுரியிட்டு 
வடித்துக் காய்ச்சிக் கொடுத்திடிலும் 

வாயுவு விகாரம் வலிகுன்மம் 
விடுக்கும் பாரு மலயிரைச்சல் 

மந்தம் ஆம் பலசுரமுஞ் சூலையும் போம் 


காலம் : 


ல்லை 


குறிப்பு : 


தில் , விஷமாந்த விபரம் , ஓதமிறங்கினால் , தலையிடிக்கி சகல வாயுவுக்குக் 
கிஷாயம் , அழகிய சொக்கன் ளிகை ஆகியன உள்ளன . 


-- 


190 


தமிழ்ச் சுவடிகளின் : 


2904 


வரிசை எண் : 


சுவடி எண் 


: 1520 - e 


அமுர்தாதி 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை : 300 

அளவு 

17x3 செமீ .. 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆரணங்கே இந்த அமுர் தாதி பற்பம் தன்னைப் 
பாரிணங்கு கூட்டும்படி கொள்வாய் சீரணங்கும் 
சீந்திக் கொடியதனைச் சீவியிடித்துப் பொடித்துச் 
சாந்தமுடன் வேடுகட்டித் தான் 


முடிவு : 


நாலா நாள் - ... ச்சு வெடியுப்பு பலம் - . 0 
பூனீறு சுத்தியானது பலம் - 10 
யிலுமிச் சங்காய் பளச்சாறு விட்டு 
மடிய மட்டும் அரைச்சு கரண்டியில் வளித்து 


கொல்லன் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , வெள்ளங்கபற்பம் , மேகத்துக்கு எண்ணெய் , மூதண்ட கிசாயம் , சரத்துக்கு 
மாத்திரை . வாயுவுக்குக் குடிநீர் , குன்ம வலிக்கு , பித்த வாயுவுக்குணம் , வாயுவுக்கு 
இருமலிளைப்புக்கு முதலான பல தலைப்புகள் உள்ளன . 


191 


2 ) -வது தொகுப்பு 


வரிசை எண் : 2905 


சுவடி எண் : 1520 - f 


தெட்சிணாமூர்த்தி நாலு காண்டம் 


ஏடுகள் : 15 

கி . எண்ணிக்கை : 300 
பக்கத்திற்கு : 5-9 வரிகள் ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 17x3 செ.மீ. 

பொருள் : மருத்துவம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ச ( ற ) மாரி அளிச விரை புங்கம் வித்துத் 

தான்றி விரை புன்னை விரைக் கடுக்காய் கார்கோல 
அறமாரிச் சமமாகப் பாண்டத் திட்டு 

அமுரிவிட்டு யிருபதுநா ளான போது 
உறமாரி நிணலுலத்தி மூன்றா நாளி 

யுடன் கலந்து பின்னுமதைப் பாண்டத்தி லிட்டு 
நிறமாரிக் குளித்தயில மிறக்கு வாய் நீ . 

நிருவாணி பூசைசெய்து யெடுத்து வையே ! 


முடிவு : 


....சீணா... வய்யா சொன்ன 
தவிளப்பா சீரெத்தம் பிரமிங் காரத்து 
துணவே 

" ..... சார்ந்து பாரே ! 


கலாம் : 


ல்லை 


குறிப்பு : 


இதில் முதல் மூன்று ஏடுகள் ஒரு பகுதியாக உள்ளது . பிற ஏடுகள் பல வைத்தியம் 
எழுதப்பட்டு காணப்படுகின்றன , 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங் கொண்ட நம் முன்னோர்கள் 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் . 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு 

இடங்களில் 
உள்ளன . சுவடிகள் 

பழுதடைவதற்கு முன் 
எம்மிடம் அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவைகள் மக்களுக்குப் பயன்படும் 


எம்மிடம் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை ,, 
எமது சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி 

வருமாயின் , சுவடி தந்தார் 
பெயரும் 

இடம் பொறுவதோடு , அப்பதிப்பில் 5 
பிரதிகளும் பெறுவர் . 


எனவே , “ நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் ” என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளை , எமது மகாலுக்குத் 
தத்து தவ வேண்டுகிறோம் . 


இங்ஙனம் , 
சி . கோசலராமன் , இ.ஆ.ப . 
மாவட்ட ஆட்சியர் & இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


தஞ்சாவூர் 


10 - ! - 2001 


